டே 
ஸ்ரீ குகமயம்‌ 
ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி துணை 


சுவாமிமலை, .தருவலஞ்சுழி 
கல வரலாறு 


பதிப்பாளர்‌: 
எ்ஸ்‌. சோமசுந்தரம்‌, பி.ஏ,, பி.எல்‌., 
நிர்வாக அஇகாரி, 


- ஸ்ரீ சுவாமிநாதசுவாமி தேவ்ஸ்தான வெளியீடு. 
1967 
பதிப்புரிமை பெற்றது] [விலை ரூ. 1-00 





உ 
திருச்சிற்றம்பலம்‌, 
சண்கொடுத்த பிள்ளையார்‌ துணை, 


முகவுரை 


எனழஆட0லயை 


தென்னாடுடைய சிவனே போற்றி! 
எந்நாட்டவருக்கும்‌ இறைவா போற்றி! 


பழைமைக்கும்‌ பெருமைக்கும்‌ தங்குமிடமான இந்த அகண்ட 
பாரத தேசத்தில்‌ கண்ணிற்கினிய கற்கோவில்களும்‌, சிற்பங்களும்‌, 
செவிக்கினிய கற்றோர்‌ இன்னிசைத்‌ தமிழ்‌ பாக்களும்‌, கருத்துக்‌ 
கினிய க௫த்துரைகளும்‌, கொண்டு விளங்குவது தமிழகமர்கும்‌. 
இத்த மிழகத்தில்‌ சோழ ௩ன்னாடான தஞ்சை மாவட்டம்‌ 
தென்னாட்டின்‌ நெற்களஞ்சியமாகவும்‌, திருக்கோவில்களின்‌ உறை 
விடமாகவும்‌ உள்ளது. இத்தஞ்சை மாவட்டத்திலே எவ்வாற்றாலும்‌ 
சிறந்து விளங்குவது “திருவேரகம்‌”? என்ற சுவாமிமலையே. 
கலியுகத்தில்‌ கண்‌ கண்ட, தெய்வமாய்‌, பக்தர்களால்‌ 
பாரிக்கப்படும்‌ முருகன்தலமாகும்‌ சுவாமிமலை. இத்தலம்‌ ஆறுபடை. 
வீடுகளில்‌ நான்காவதாகும்‌. நாள்தோறும்‌ திருவிழா எனும்படியாக 
அடியவர்களின்‌ கூட்டங்களாலும்‌, அவ்வப்பொழுது எண்ணற்று 
நடக்கும்‌ திருமணங்களாலும்‌, இந்த ஊர்‌ யாத்ரீகர்கள்‌ காணும்‌ ஓர்‌ 
முக்கிய தலமாகிவிட்டது. இத்தலத்திற்கு வரும்‌ அடியார்கள்‌ 
இறைவனைத்‌ தரிசித்துத்‌ தலப்பெருமையை விளக்கும்‌ தல வரலாற்று 
நூலை விரும்பி வாங்கிப்படித்து மகிழ்கிறார்கள்‌. முன்பு வெளி 
யிட்ட தேவஸ்தானத்துத்‌ தல்புராணம்‌ ஐந்து பதிப்புகள்‌ செல்‌ 
வழிந்துவிட்டன. .இதற்கிடையில்‌ பக்தர்களும்‌, பெரியோர்களும்‌ 
நாள்தோறும்‌ இத்தலநூலை விரும்பிக்‌ கேட்டுக்கொண்டே இருந்த 
படியால்‌ இப்புதிய பதிப்பு வெளியிட ஏதுவாயிற்று. இப்புதிய 
பதிப்பில்‌ பலபுதிய சேர்க்கைகளும்‌ பகுதிகளும்‌ சேர்க்கப்பட்டுள்‌ என. 
புதிய முறைப்படி ஆக்கப்பட்டுள்ளது, முதலில்‌ இந்நூலை 






வெளியிட அருளும்‌ ஆக்கமும்‌ தந்து என்றும்போல்‌ நின்‌ ந்த 
சற்குருநாதன்‌ ஸ்ரீ சுவாமிநாதன்‌ மற்றும்‌ தலப்பிள்‌ ளையார்‌, பன்‌ னே 
ஸ்ரீ மீனாக்ஷிசுந்தரேஸ்வரர்‌ முதலியவர்களின்‌ பொன்னார்‌ தி௫ 
களில்‌ சிரம்‌ குனித்து அஞ்சலி செய்கிறோம்‌. இந்நூலை வெ 
ஊக்கந்தந்து உ தவிய அறநிலைய இலாகாவிற்கும்‌, அறங்காவலர்‌ 
கள்‌ அனைவருக்கும்‌ மனங்குளிர்ந்த நன்‌ றி. 


இத்‌ தலபுராண வெளியீட்டிற்கு சென்னை அருள்‌ மொழி 
யரசும்‌ முத்தமிழ்‌ வேந்தருமான திருமுருக கிருபானந்தவாரியார்‌ 
சுவாமிகள்‌ தனது பெருத்த அலுவல்களுக்கிடையே இந்நூலை 
செப்பனிட்டும்‌ அணிந்துரை கொடுத்தும்‌ உதவியதைப்‌ பெரிதும்‌ 
போற்றுகிறேன்‌. வாரியார்‌ சுவாமிகளுக்கு எனது உளங்கனிந்த 
நன்‌ றியறி தலை தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


இந்நூலை வெளியிடுவதற்கு உடனிருந்தும்‌ உள்ளளவும்‌ 
கருத்துக்களைத்‌ தந்தும்‌ ஆவன எல்லாம்‌ உதவிபுரிந்தும்‌ வெளிவர 
உறுதுணையாய்‌ இருந்த தஞ்சை பிரவசன பூஷணம்‌, பண்டித 
சிரோமணி என்‌, எஸ்‌, தாதாச்சாரியாருக்கும்‌, மற்றும்‌ ஷை 
தேவஸ்தான ஓதுவார்‌ திரு, ஏ, என்‌. பஞ்சநத தேசிகருக்கும்‌ 
நம்முடைய அன்புகலந்த நன்றி, 


இறைவன்‌ பணியெனக்‌ கொண்டு ஈல்லமுறையில்‌ அச்சிட்டுத்‌ 
தந்த ஸ்ரீ ஜனார்த்தனா அச்சகத்தாருக்கும்‌ எனது உளம்‌ கனிந்த 
நன்றி, 


சுவாமிமலை, எஸ்‌. சோமசுந்தரம்‌, ப, ஏ., பி, எல்‌.) 
1.42-1967. நிர்வாக அதிகாரி, 


௨ 
ஸ்ரீ சுவாமிநாதன்‌ துணை . 


திருள்மொழி அரசு, இரு? முருக இருபானந்த வாரியார்‌ சுவாமி 
அவர்கள்‌ இருவேரகம்‌ என்னும்‌ சுவாமிமலை தல வரலாற்றினை ஆய்ந்து 
உவந்து அளித்தது. 
- அணிந்துரை 
கடுவிழ்இஷ்மிடம 
மூவர்க்கும்‌ தேவர்க்கும்‌ மற்றும்‌ யாவர்க்கும்‌ தலைவராம்‌ 
முழுமுதற்‌ கடவுளாம்‌ முருகப்‌ பெருமான்‌ எழுந்தருளிய திருத்‌ 
தலங்கள்‌ பலப்பல. 
படிகள்‌ பல ஆயிரங்கள்‌ மலைகள்‌ வெகு கோடிின்ற 
பதமடியர்‌ காணவர்த அகர்‌ காமா, 
என்கின்றார்‌ அருணகிரிநாதர்‌. 
இத்தகு வித்தகத்‌ தலங்களுள்‌ மிகுந்த பயன்தரு வியன்‌ 
தலங்கள்‌ ஆறுபடை வீடுகளாகும்‌, இந்த ஆறுபடை வீடுகளுள்‌ 
நான்காவது படைவீடு திருவேரகம்‌ என்ற சுவாமிமலையாகும்‌. 
சுவாமிமலைதான்‌ திருவேரகம்‌ என்று அருணகிரி சுவாமிகள்‌ 
கூறியருளுகின்றார்‌. 
ஏரக வெற்பெனும்‌ அற்புசமிக்கசு 
வாமிம லைப்பதி கிற்குமிலட்சீன 
ராஜ,௪ லட்சன லட்சுமி பெற்றருள்‌ பெருமானே!!? 
சுவாமி என்ற சொல்லுக்கு அகில உலகங்களையும்‌, எல்லா 
ஆன்மாக்களையும்‌ சொத்தாக உடையவன்‌ என்பது பொருள்‌. 
ஸ்வம்‌ என்ற பகுதியடியாகப்‌ பிறந்த சொல்‌, 
அமரசிம்ஹம்‌ என்ற வடமொழி நிகண்டு முருகன்‌ பெயர்ச்‌ 
சொல்‌ தொகுதியில்‌, 
0 சவஸோபஇச்சூர ஸ்வாமி கஜநுகானுஜ”? 
என்று கூறுகின்றது, 





எனவே முருகனுடைய திருப்பேர்‌ சுவாமி. சுவாமி] ன்‌ 
சுவாமிமலை. இங்கே எழுந்தீருளிய பெருமான்‌ சுவாஷிநாதன்‌. 
சுவாமியாகிய நாதன்‌ என்று விரிந்து பொருள்படும்‌. 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை, 

இத்தலத்து முருகவேள்‌ தந்‌ைதக்கு உபதேசித்த ஞான 
தேசிகன்‌. இவரை மெய்யன்புடன்‌ வழிபட்டோர்‌ உண்மை 
ஞானத்தைப்‌ பெறுவர்‌. 

மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ என்ற மூன்றும்‌ அளவற்ற மகிமை 
யும்‌ உள்ள அரிய பெரிய திருத்தலமாகும்‌, 


குருமலை என்ற இத்திருத்தலத்தின்‌ வரலாற்றுப்‌ பெருமை 
ஆலய அமைப்புக்கள்‌ முதலியவற்றைச்‌ சுருக்கமாக எழுதி திருக்‌ 
கோயில்‌ தலவரலாறாக வெளியிடுகின்றார்கள்‌. இது அன்பர்கட்கு 
மிகவும்‌ பயனுடையதாகும்‌, இதனை வெளியிட்ட கோயில்‌ 
நிர்வாகிகளுக்கு நன்றி, இதனை ஏனோரும்‌ படித்துப்‌ பயன்‌ 
பெறுவார்களாக, 


22-1-67 கிருபானந்த வாரி, 


பொருள்‌ அடக்கம்‌ 


உல 
வரிசை எண்‌ பொருள்‌ 
1. தலக்குறிப்பு 
2. பொது விளக்கம்‌ 
3. முருகன்‌ தோற்றம்‌ 
4, ஆறுபடை வீடுகள்‌ 
5. தல விளக்கம்‌ 
6. தற்காலம்‌ ஊரின்‌ நிலை 
7. கோயில்‌ அமைப்பு 
8. சுவாமிநாதன்‌ சிறப்பு 
9. தலபுராண நூல்கள்‌. 
10. தீர்த்தங்கள்‌ 
11. குருவாய்‌ உபதேசம்‌ செய்த வரலாறு 
12. கண்கொடுத்த வினாயகர்‌ வரலாறு 
13. மீனாக்ஷி சுந்தரேசர்‌ வரலாறு 
14, இந்திரன்‌ யானைவிட்ட வரலாறு 
15. பூமிதேவி தலவிருக்ஷ வரலாறு 
16. சுவாமிநாத சுவாமி தோத்திரத்‌ தொகுப்பு 


பக்கம்‌ 


10 
12 


16 
18 
22 
22 
23 
26 
30 
30 
31 
31 
35 


பட்‌ கவாமிநாதகவாமி கேவஸ்தாணம்‌. 


வாமை, 


உட அ ட்ட 
ச மணை ம 


அறங்காவலர்‌ குழுத்‌ தலைவர்‌ $ 


திரு டி. எஸ்‌, சுவாமிநாத உடையார்‌, எம்‌, எல்‌, ஏ., 


அறங்காவலர்கள்‌ : ப 
திரு டி. வி, சுப்பிரமணிய அய்யர்‌, 
திரு வி. எஸ்‌, டி. திருமலைவேலு பிள்ளை, 
திரு ஆர்‌. சுப்பிரமணியம்‌, பி ஏ, 


திரு எஸ்‌, எஸ்‌. ராமசாமி உடையார்‌. 


நிர்வாக அதிகாரி : 


திரு. எஸ்‌, சோமசுந்தரம்‌ பி, ஏ,, பி, எல்‌. 


அல்ல? 





டே 


ஸ்ரீ சுவாமிநாதன்‌ துனை, 


விநாயகர்‌ துதி 
எண்‌ கொடுத்த .மன்னெஞ்சக்‌ மெண்ணிய 
வண்‌ கொடுத்த வர.ம்பெறு வரய்மையாற்‌ 
கண்‌ கொடுத்த கணபதி தாள்‌.மலர்‌ 
பண்‌ கொடுத்த மொழியால்‌ ,பகருவர.ம்‌. 


முருகன்‌ துதி 
நீரகத்தே தனை நினை பு.ம்‌ அன்‌.பி6னோர்‌ 
பரகத்‌ தல.மரு.ம்‌ ரிறவி நீத்திடு.ம்‌ 
தரரகத்‌ துருல.மாந்‌ தலைமை பெபய்திய 
ஏரகீத்‌ தறுமுகன்‌ அடிகள்‌ ஏத்துலா.ம்‌. 


தலக்‌ குறிப்பு 
எதா 
1. தலப்பெருமான்‌:- 

(மேற்கோவில்‌) ஸ்ரீ சுவாமிநாதசுவாமி வலதுகையில்‌ 
தண்டமும்‌, இடது கையை இடுப்பில்‌ அமர்த்தியும்‌ மூன்றா 
வது சுற்றில்‌ மலையின்மேல்‌ காட்சி தருகிறார்‌. 

2. _தல விகாயகா:- 

கண்டுப்‌. விநாயகர்‌ (நேத்திர விநாயகர்‌) மலை 
யின்மேல்‌ ஸ்ரீ சுவாமிதாதசுவாமி துவஜஸ்தம்பத்தின்‌ சேண்‌ 
தெற்கு முகமாய்‌ காட்சி தருகிறார்‌. 

8. (கீழ்க்கோவில்‌) முதற்‌ பிரகார்த்தில்‌ உள்ள சிவபெரு 
மான்‌ ஸ்ரீ மீனாஷி அம்மனும்‌, சுந்தரேஸ்வரரும்‌. 


4. தலப்பெயா: - 


இலக்கியத்தில்‌ வரும்‌ பெயர்‌ ஏரகம்‌ - ஏர்‌ (அழகிய) 


அகம்‌ - (முருகன்‌ அமர்ந்த இடம்‌) (8) சுவாமிமலை (9) குரு 
மலை தாத்ரிகிரி (4) சுந்தராசலம்‌ (8) சிரகிரி ' (6) சிவகிரி 
என்பன. (சிலப்பதிகாரம்‌) (அரும்பத உரைப்படி), 


5. தலச்சிறப்பு:- 

ஸ்ரீ சுவாமிநாதசுவாமி திருமுன்‌ இந்திரன்‌ வீட்டுப்‌ 
போன யானை உள்ளது. பிரபவ முதல்‌ 60 ஆண்டு ரின்‌ 
தேவதைகள்‌ 28ம்‌ - 82 ஆக 60 படிகளாக உள்ளனர்‌ இன்‌ 
பது ஐதீகம்‌. ஆறுபடை வீடுகளில்‌ நான்காவது, சிவபெரு 
மானுக்கு ஓங்கார மந்திர உபதேசம்‌ செய்த தலம்‌. சிவ 
பெருமானே சுவாமிமலை எனப்‌ பெயரிட்டார்‌. 


6. பக்கத்தில்‌ உள்ள சிவஸ்தலங்கள:- 

(தற்கு) திருவலஞ்சுழி (இந்த தேவஸ்தானத்தின்‌ 
நிர்வாகத்திற்குட்பட்டது). திருச்சக்தி முற்றம்‌, திருப்‌ 
பட்டீஸ்வரம்‌ முதலியனவும்‌, வடக்கில்‌ இன்னம்பூர்‌, விஜய 
மங்கை, திருப்புறம்பயம்‌ முதலியனவும்‌, கிழக்கில்‌ கும்பகோ 
ணம்‌ கொட்டையூர்‌ முதலியனவும்‌, மேற்கில்‌ திருவைகாவூர்‌, 
தென்குரங்காடுதுறை, திருப்பாலைத்துதை முதலியனவும்‌. 
தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌ பிறந்த திருமண்டங்குடி 
என்ற விஷ்ணு க்ஷேத்திரமும்‌ உள்ளன. ்‌ 
7. பூஜை முறை.- ப 

காரணாகம முறைப்படியும்‌, குமார தந்திர முறைப்‌ 
படியும்‌ பூஜை முதலியவை நடந்து வருகின்றன. 

4. பூஜர்‌ காலங்கள்‌:- 

1. உஷக்காலம்‌ (காலை 6 மணி பால்‌ நிவேதனம்‌ சன்‌ 
னதி திறத்தல்‌) 2. காலை சந்தி, 8, உச்சிக்காலம்‌. 4, சாய 
ரக்ஷை 8. இரண்டாங்காலம்‌ 8. அர்த்தஜாமம்‌. 


9. கோயில்‌:- 

செயற்கை கட்டுமலைக்கோவில்‌. தரைமட்டமிருந்து 
80 அடி உயரம்‌ கொண்டது. நீளம்‌ 800 அடிகள்‌, அகலம்‌ 
௮99 அடிகள்‌. கீழக்கோபுர வாசல்‌ இருப்பினும்‌ தெற்கு 
வாசலில்‌ தான்‌ ராஜகோபுரம்‌ உள்ளது. 


பஞ்சக்குரோச யாத்திரைத்‌ தலங்கள்‌ (ஸ்தலபுராணப்‌ 
படி உள்ளூர்‌ சாம்பமூர்த்தி பாகவதர்‌ பதிப்பு). 


1. சுவாமிமலைக்கு தெற்கே திருவலஞ்சுழி முதறகுரோசம்‌ 


2, வடமேற்கில்‌ உள்ள திருப்புள்ளப்பூதங்குடி இரண்‌ 
டாவது குரோசம்‌. 

9. வடகிழக்கில்‌ உள்ளது குமாரபுரம்‌ (ஏரகரம்‌ என்ற 
ஊர்‌) மூன்றாவது குரோசம்‌, 

4. தென்கிழக்கில்‌ உள்ள கும்பகோணம்‌ என்ற திருக்‌ 
குடந்தை நான்காவது குரோசம்‌. 

5. (திருவோகம்‌) என்ற சுவாமிமலை. ஐந்தாவது குரோ 
சம்‌. 

்‌ படைவீடுகளின்‌ ஒன்று. 

1. திருப்பரங்குன்றம்‌ மூலாதாரத்தலம்‌. முருகன்‌ தெய்வ 
யானையை மணந்த தலம்‌. 

2. இிருச்செந்தூர்‌ சுவாதிட்டானத்தலம்‌. சூரபன்மனை 
கொன்ற தலம்‌. 

8. திருவாவினங்குடி (பழனி) மணிபூரகத்தலம்‌. பழம்‌ 
பெரறாததினால்‌ சினந்து தங்கிய தலம்‌. 

4. திருவேரகம்‌ (சுவாமிமலை) அநாகதத்தலம்‌. தந்தை 
சிவபெருமானுக்கு உபதேசம்‌ செய்த தலம்‌. 

5. குன்றுதோறாடல்‌ ( திருத்தணி என்றும்‌ கூறுவர்‌ ) 
விசுத்தித்‌ - தலம்‌. வள்ளியம்மையை மணந்த தலமென்றும்‌ 
கூறுவர்‌, 


6. பழமுதிர்சோலை - ஆக்ஞைத்தலம்‌ - மயிலில்‌ அமர்ந்து 
காக்ஷி தந்த தலம்‌. 
குறிப்பு:- உடம்புக்குள்ளே இறைவனைக்காண மூலாதாரம்‌ 
லிங்கம்‌, நாபி, இருதயம்‌, கண்டம்‌ புருவத்தின்‌ 
நடுபாகம்‌, சிரசு என்றும்‌ ஆறுவாயில்களையும்‌ 
ஆறுபடை வீடுகள்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
இவைகளுள்‌ இதயஸ்தானத்தைச்‌ சுவாமிமலை 
எனவும்‌ கூறுவதுண்டு. 


பிரகாரங்கள்‌ (சுற்றுகள்‌) 


1. ஒன்றுக்குமேல்‌ ஒன்றாக கீழ்ச்சுற்று, நடுச்சுற்று, மேல்‌ 
சுற்று அதாவது மலைக்கோயில்‌ என மூன்று சுற்றுகள்‌. 


்‌ 


"2. தல விருக்ஷம்‌:- பூமிதேவியே மரமாக உருவெடுத்த 

தாத்ரீ விருக்ஷம்‌. (அதாவது நெல்லி மரம்‌) 
1." கோயில்‌ பிரிவு:-. 

ஆண்டிற்கு சுமார்‌ மூன்று லட்சம்‌ ரூபாய்‌ வருமான 
முள்ள முதல்‌ வகுப்பு கோயில்‌. சென்னை அறநிலைய பாது 
காப்பு இலாகாவின்‌ அதிகாரத்திற்கு உட்பட்ட அறங்‌ 
காவலர்கள்‌ நிர்வாக அதிகாரி இவர்களின்‌ நேரிடை .நிரு 
வாகத்தில்‌ உள்ள கோயில்‌. இக்கோயிலுக்கு நஞ்சை 
சுமார்‌ 117 ஏக்கர்‌ 69 செண்டும்‌, புஞ்சை 156 ஏக்கர்‌ 51 
செண்டும்‌ நிலங்கள்‌ உள்ளன. 
2. திருப்பணிகள்‌:- 

மலைக்கோயில்‌ மட்டும்‌ பழைய திருப்பணியாக இருக்‌ 
கிறது. கிருதவீரியன்‌ என்ற அரசன்‌ செய்த சிவாபசாரம்‌ 
இத்தலத்தில்‌ தீர்ந்து அவனுடைய மகனான கார்த்த வீரிய 
மன்னன்‌ என்பவன்‌ ஸ்ரீசுவாமிநாதன்‌ மலைக்கோயில்‌ சுவாமி 
கற்பக்கிரகம்‌, அர்த்த மண்டபம்‌ முதலிய திருப்பணிகள்‌ 
செய்தான்‌ என்ற விபரம்‌ கர்ணபரம்பரைச்‌ செய்தி என்று 
ஸ்தல புராணங்களில்‌ கூறப்பட்டுள்ளது. அதன்‌ முன்புள்ள 
மகாமண்டபத்தையும்‌ கீழ்க்கோயில்‌ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேசர்‌ 
ஆலயம்‌, உற்சவ மண்டபம்‌, படிகள்‌ முதலிய திருப்பணி 
கள்‌ சிவனேயச்‌ செல்வரான தனவைசியர்‌ கானாடுகாத்தான்‌ 
திருவாளர்‌ வெ. அருணாசலம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ செய்‌ 
தார்கள்‌. அதன்‌ பின்பு தேவஸ்தான பல நிர்வாகஸ்தர்‌ 
களால்‌ தெற்கு கோபுரமும்‌, பத்தி மண்டபம்‌, திருமண 
மண்டபம்‌, யாத்ரீகர்‌ விடுதி, விருந்து மண்டபம்‌, புதிய 
அலுவலகக்‌ கட்டிடம்‌ முதலியன திருப்பணிகள்‌ செய்யப்‌ 
பட்டன. 


9. நடக்கவேண்டிய திருப்பணிகள்‌: 
1. மூன்றாம்‌ பிரகாரம்‌ மேற்கு வடக்கு மதில்‌ ரூ. 
கள்‌ ரிப்போ்‌ சிமெண்டு பூச்சு வேலை செய்ய 5000 


2. அலுவலகம்‌ முன்பாக மண்டபம்‌ வரை 
உள்ள இடைவெளியை மேலே மூட (ஆர்‌. சி; சி. : 
ரூப்‌) : 3250 


5 


8. தவக்கிரகம்‌ மேல்‌ மண்டபம்‌ பழுதானதை ரூ.. 
நீக்கிவிட்டு மறுபடியும்‌ புதியதாக கட்டவேண்டி 
பது, 1000 
4) முடி எடுக்கும்‌ கொட்டகைக்‌ கட்டிடம்‌ கட்ட 8900 
ச. அலுவலகத்தின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ பாத்‌ 
திரங்கள்‌ வைக்க அறை கட்ட. 5700 
6. சந்திர புஷ்கரணி குளம்‌ மூடுவதற்கு 9800 
7... யாத்ரீகர்‌ விடுதிக்கு சேர்க்கைகள்‌ செய்யும்‌ 
வலை . 9000 
8. திருவலஞ்சுழி ஆலயத்தில்‌ மின்சார ஐயரிங்‌ ம 
செய்ய ்‌ 5800 
9. மடப்பள்ளிக்கும்‌ 8-ம்‌ பிரகாரம்‌ தெற்கு 
மண்டபத்திற்கும்‌ உள்ள இடைவெளியை மூட 
(மல்‌ கரை) சிமெண்ட்‌ காங்க்ரீட்டினால்‌ கட்ட 
வேண்டியதற்கு 100006 
70. திருவலஞ்சுழி இரண்டாம்‌ பிரகாரம்‌ தள 
அறரிசை 4900 
71. சுவாமிநாதசுவாமி கோயில்‌ 8-ம்‌ பிரகாரம்‌ 
தளவரிசை போட எஸ்டி மேட்‌ துகை 20000: 
142. யாத்ரீகர்கள்‌ விடுதி சிமெண்ட்‌ ரோடு 
(மலும்‌ அலங்கார வளைவு 14000 
18. நிர்வாக அதிகாரி குடியிருப்பு வீடு 76000 
14. சிப்பந்திகள்‌ குடியிருப்பு வீடுகள்‌ 24000 
4. வாகனங்கள்‌ வெள்ளியில்‌:- 
தங்கமுலாம்‌ பூசிய -- மயில்‌ வாகனம்‌ 
வெள்ளி ௪. மயில்‌ வாகனம்‌ 
வெள்ளி ௮ சிறிய ரிஷப வாகனம்‌ 
வெள்ளி ம .கூதிரை வாகனம்‌ 
வெள்ளி - -- மூஷிக வாகனம்‌ (மூஞ்சூறு 
வெள்ளி ரதம்‌ வாகனம்‌) 


வெள்ளி. -. படிச்சட்டம்‌ பல்லக்கு முதலியன 


5. மர வாகனங்கள்‌:- 
யானை வாகன்ம்‌, “பூத வாகனம்‌, இடும்ப வாகனம்‌, 
காமதேனு வாகனம்‌. 


6. திருவாபரணங்கள்‌:- 


சுவாமிநாதசுவாமிக்கு தங்க கவசம்‌, சுவாரணபுஷ்ப 
மாலை, ரத்ன கிரீடம்‌, ரத்ன வேல்‌, வைர பதக்கம்‌, திலகம்‌, 
ஷட்கோண பதக்கம்‌, பவுன்‌ காசுமாலை, பத க்கங்கள்‌ 
முதலியன உள்ளன. (சொர்ண புஷ்பமாலை, 4 சரங்களிலும்‌ 
சகஸ்ரநாம மந்திரம்‌ பொரிக்கப்பட்டது). கோடி. அர்ச்சனை 
கமிட்டியாரால்‌ சமர்ப்பிக்கப்பட்டது. டை நகைகளின்‌ 
மதிப்பு சுமார்‌ ஐந்து லட்ச ரூபாய்‌. 


7. இத்தலத்தைப்‌ பற்றிய துதிப்பாடல்கள்‌:- 


1, அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌ நாற்பது பாடல்கள்‌... 
2, நக்கீரர்‌ திருமுருகாற்றுப்படை. 8. சுவாமிமலை கடுக்கன்‌ 
தியாகராஜ தேசிகர்‌ இயற்றிய நவரத்ன மாலை. 4. திரு. 
வேரக வெண்பா. திருவேரக சதகம்‌. 5. கபிஸ்தலம்‌ வேலைய 
ரவர்களியற்றிய திருவேரக அந்தாதி. 6. எவ்வளூர்‌ இராம 
சாமி செட்டியார்‌ இயற்றிய துதிமஞ்சரி. 7. கோவை ஸ்ரீ 
நடேசக்‌ கவுண்டர்‌ இயற்றிய பிள்‌ ளைத்தமிழ்‌ மற்றும்‌ காவடி 
சிந்து, வழிநடைச்‌ சிந்து பதிப்புக்கு வராத ஏட்டுச்‌ சுவடி 
பிள்ளைத்தமிழ்‌ மற்றும்‌ பல சங்கீத வித்வான்‌௧கள்‌ இயற்றி: 
யுள்ள சாகித்யங்கள்‌ முதலியனவும்‌, வடமொழியில்‌ சுவாமி 
நாத-புஜங்கம்‌, பஞ்சர்தின்‌  சுலேர்கம்‌, கரீரீவல்ம்ப சுலோ 
கங்கள்‌, சுப்பிரபாதம்‌, தேவேந்திர அஷ்டோத்திரம்‌ முதலி 


யனவும்‌ உள்ளன. 


8. சமயப்பிரசாரம்‌:- 

முக்கிய திருவிழா நாட்களில்‌ தக்கார்களைக்கொண்டு 
சமய சொற்பொழிவுகளும்‌, தெய்வப்பாட்டுகள்‌ நிறைந்த 
இசை விருந்தும்‌ நடத்தப்படுகின்றன. மார்கழி மாதத்தில்‌ 
நாள்தோறும்‌ பாவைப்பாடல்களும்‌ அதிகாலையில்‌ ஒலிபரப்‌: 
பப்படுகிறது. பாவை மாநாடும்‌.நடத்தப்படுகிறது; 


9. பொதுஜன வசதி:- 


சுவாமிநாதசுவாமி' பல அன்பர்களுக்கு குல தெய்வ 
மாக இருப்பதாலும்‌ அன்பர்களுக்கு வேண்டும்‌ நலன்களை 
வழங்கும்‌ அருளாளனாக இருப்பதாலும்‌. காவடி எடுத்தல்‌, 
.மூடி எடுத்தல்‌, அபிஷேகம்‌ செய்தல்‌ முதலியன :' நாள்‌ 
“தோறும்‌ பல நடந்து கொண்டிருக்கின்றன. பலபாகங்களி 
லிருந்து அன்பர்கள்‌ வந்தவண்ணம்‌ இருப்பதால்‌ ஒவ்வொரு 
தாளும்‌ திருவிழாவாகவேயிருக்கும்‌, பிரதி வியாழக்கிழமை 
குங்கக்கவசமும்‌, பிரதி செவ்வாய்க்கிழமை சொர்ண புஷ்ப 
மாலையும்‌ பொதுஜன தரிசனத்துக்காக சாத்தப்படுகிறது. 
மற்றவேளைகளில்‌ சாத்தி தரிசிக்கவிரும்பும்‌ அன்பர்கள்‌ 
ரூ... 89-00 தேவஸ்தானத்தில்‌ கட்டணம்‌ கட்டினால்‌ பூரா 
தகைகளையும்‌ சாத்தப்படும்‌. 


திருமணங்கள்‌ சுவாமிநாதன்‌ திருக்கோயிலில்‌ ஆண்‌ 
டொன்றிற்கு 1000க்கு மேற்பட்ட திருமணங்கள்‌ நடைபெறு 
கிறது. திருமணத்திற்கு புஷ்பம்‌, மேளம்‌, புரோகிதம்‌ 
முகூர்த்த சாமான்கள்‌ (மட்பாத்திரம்‌ உள்பட) தேவஸ்‌ 
தானத்தில்‌. கொடுக்கப்படுகிறது. அதற்கு கட்டணமாக 
ரூ. 25-ம்‌, திருமண - மண்டபத்திற்கு தனியே ரூ. 5-00ம்‌ 
வாங்கப்படுகிறது. ., தேவஸ்தானத்தில்‌ யாத்ரீகர்‌ விடுதி 
களும்‌ நாள்‌ ./க்கு ரூ, 8-ம்‌. டைனிங்ஹால்‌ அதாவது 
திருமண விருந்து மண்டபம்‌, பாத்திரம்‌ வகையரறு உள்பட 
ஜல வசதியுடன்‌ குறைந்த கட்டணமாக நாள்‌ 7-க்கு ரூ. 80 
வீதம்‌ கொடுக்கப்படுகிறது. சமுக்காளங்களும்‌ தேவஸ்‌ 
தானத்தில்‌ சிறிது துகை. கட்டி பெறலாம்‌. திருமணங் 
களாலும்‌, கிருத்திகை ' நாட்களிலும்‌ இதர விசேஷ தினங்்‌ 
களிலும்‌ பொதுஜனங்கள்‌ நிறைய்‌ வருவதால்‌ தேவஸ்‌ 
தானத்தில்‌ மிகுந்த - வசதிகள்‌. செய்து தரப்படுகிறது. 


இந்த . தேவஸ்தானத்தில்‌ நிருவப்பட்டுள்ள சித்த 
வைத்திய சாலையில்‌ பொதுமக்களுக்கு இலவச வைத்தியம்‌ 
செய்யப்பட்டு வருகிறது. “இன்னும்‌ பல வசதிகள்‌: செய்ய 
திட்டமிடப்பட்டுள்ள து. 


10. தீர்த்தங்கள்‌:- 

7. வச்சிர தீர்த்தம்‌ (கிணறு) 5. குமாரதாரை 
(காவிரி ஆறு) 8. சரவண தீர்த்தம்‌ 4. நேத்திர புஷ்‌ 
கரணி 5. பிர்ம்ம தீர்த்தம்‌ என ஐந்து தீர்த்தங்கள்‌ 
உள்ளன. 


11, அருள்பெற்றவர்கள்‌:- 

இந்திரன்‌, சோழமன்னன்‌, . யக்ஞமித்திரன்‌, சுகா, 
பிரகதாசுவர்‌, ரவிமித்ரன்‌, வசு, கார்த்தவீரியன்‌, பாண்டிய 
மன்னன்‌, சரவணன்‌, சுமதி, பிரம்மன்‌ முதலியவர்கள்‌. 


22. பசு மடம்‌:- 

திருப்பனந்தாள்‌ காசி மடம்‌ காலை கட்டைக்கு வரு. 
டம்‌ 1-க்கு ரூ. 780. ஒடை மடத்திலிருந்து ரொக்கமாகக்‌. 
கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீலஸ்ரீ ஆதீனகர்த்தரின்‌ 'திருவுளம்‌ 
இசைந்து இட்ட பசுக்கட்டளை வருடம்‌ க்கு ரூ. 900 
காசி மடம்‌ நன்கொடையாக ஏற்படுத்தப்பட்டு அத்தொகை. 
யிலிருந்து ரூ. 500 பசுவுக்கும்‌, தீவன செலவிற்கு ரூ. 4010ம்‌: 
பகுத்து பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. ஒடை பசுவின்‌ பால்‌ 
சுவாமிநாதசுவாமிக்கு அபிஷேகம்‌ செய்யப்பட்ட பின்‌ 
குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 
18. பாப்பாநாடு உச்சிக்கால கட்டளை. 


74, புதுக்கோட்டை தொண்டமான்‌ சாயரட்சை கட்டளை 
முதலியவைகளும்‌ நடத்தப்பட்டு வருகிறது. 


முக்கிய திருவிழாக்கள்‌ 
(மாதப்பஞ்ச பருவங்கள்‌) மாதப்‌ பிறப்பு, சஷ்டி, 
அமாவாசை, பெளர்ணமி, விசாகம்‌, சுக்கிரவாரம்‌, பிர 
தோஷங்கள்‌ முதலியன. 


சித்திரை உத்சவம்‌ - பிர்மோத்சவம்‌ 


வைகாசி ம ௫ விசாகம்‌. ப 
ஆவணி ழ்‌ - பவித்ரோத்சவம்‌ 
புரட்டாசி ன்‌ -. நவராத்திரி உத்சவம்‌. 


ஐப்பசி 99 - கந்தசஷ்டி. உத்ச்வம்‌ : 


ட 


கார்த்திகை ,, - திருக்கார்த்திகை, 
பிர்ம்மோத்சவம்‌ 
மார்கழி ட்‌ - திருவாதிரை, 
திருப்பள்ளியெழுச்சி பூஜை 
தை ்‌ - புஷ்ய பிர்ம்மோத்சவம்‌ 
பங்குனி ப - வள்ளிகல்யாண உத்சவம்‌ 


சித்திரை, கார்த்திகை, தை மாதங்களில்‌ நடை 
பெறும்‌ உத்சவங்கள்‌ துவஜாரோகணத்துடன்‌ நடைபெறும்‌ 
பிர்மோத்சவமாகும்‌. 


பொது விளக்கம்‌ 


சச்சிதானந்த தற்பவ சிவமே தனது பின்னா சக்தி 
யால்‌ சகல பிரபஞ்சவடிவமாய்‌ மாறி அபின்னா பிரக்ருதி 
யால்‌ மனமொழிக்கும்‌ எட்டாத அகண்டமான ஒன்றாுகியும்‌ 
இருந்துகொண்டு ஒவ்வொரு நிமித்தத்தால்‌ தோன்றிய 
பற்பல அருள்மேனிகொண்டுள்ள வடிவங்களுள்‌ யாவ 
ராலும்‌ வெல்ல இயலாத அசுரசம்கார நிமித்தம்‌ அருள்‌ வடி 
வுடன்‌ அவதரிக்கிறான்‌. சிவனே குகன்‌, தல சிவன்‌ 
என்பதும்‌ ஆதலின்‌ நமது சக்தி ஆறுமுகன்‌, “அவனும்‌ 
யாமும்‌ பேதம்‌ அன்றால்‌'' என்ற கந்தபுராணக்‌ குறிப்பில்‌ 
அறியலாம்‌. கேவலம்‌ சகலம்‌ சுத்தம்‌ என்ற நிலைகளை 
போக்கி மூத்த ஆத்மாக்களின்‌ நிலையில்‌ சேர்த்து அகப்பற்று 
புறப்பற்று என்ற இருவகைப்பற்றுக்களும்‌ அற்ற இடமாய்‌ 
அமைந்ததையே இருதிருவடிகளாகவும்‌, ஞானத்தையே 
உருவமாகவும்‌, மூன்று சக்திகளை திருக்கண்களாகவும்‌, இப்‌ 
பரந்த உலகத்தையே தனது திருக்கோயிலாகவும்‌ கொண்டு 
ஒப்பற்ற தனி முதற்‌ சுடராகவும்‌ திகழும்‌ அரும்பெரு 
மணிக்கே மருக எனப்‌ பெயர்‌: ஏற்பட்டதெனலாம்‌. 


முருகன்‌ ஒரு குமிழ்க்கடவுள்‌. தமிழ்‌ மக்களின்‌ தெய்‌ 
வமும்‌ அவேன., இவன்‌ குறிஞ்சி நிலக்கடவுளாக 
“சேயோன்‌, மேயமைவரை உலகம்‌” என்ற தொல்காப்‌ 
பியம்‌ அடியால்‌ கூறப்பட்டுள்ளது. முருகன்‌ என்ற சொல்‌ 
-லிற்கு இளமை, மணம்‌, அழகு, கடவுள்‌ எனப்பொருளா 
கும்‌.. முருகன்‌ கலியுகத்தில்‌ அடியார்களுக்குக்‌ கண்கண்ட 


10 


தெய்வமாக அருள்பாலிக்கிறார்‌. இதனை குமர குருபர 
அடிகள்‌ ஐந்து வயதிலே பேசும்‌ திறமை பெற்ற அதிசயத்‌ 
தைக்‌ கூறும்‌ பொழுது “காக்கு முருகன்‌ கருணையால்‌ மூகன்‌ 
வாக்குப்‌ பெற்ற வகையுங்‌ கேண்மின்‌”? என்று முருகன்‌ 
அகவல்‌ அவன்‌ பெருமையைக்‌ கூறிற்று. “வேண்டிய வரங்‌ 
கொடுப்பான்‌. மெய்கண்ட தெய்வம்‌ இத்தெய்வமல்லால்‌ 
புவியில்‌ வேறு இல்லை. என்று வைத்தீஸ்வரன்கோயில்‌ 
(புள்ளிருக்கு வேளூர்‌) முத்துக்குமரனை குமரகுருபர அடி 
கள்‌ பாடித்துதிக்கிறார்‌. . 


முருகன்‌ தோற்றம்‌. 

1. கந்தபுராணத்தில்‌ கண்டவாறு:- 

ஒருகால்‌ கைலைமால்‌ வரையில்‌ அத்தன்‌ சிவபெரு 
மானும்‌ அம்மை உமா தேவியாரும்‌ எழுந்தருளி இருந்தார்‌ 
கள்‌. அப்பொழுது அசுரர்கள்‌ கொடுமை தாங்காது தேவர்‌ 
கள்‌ அங்கு வந்து சிவபெருமானிடம்‌ தங்கள்‌ குறையை 
வெளியிட்டனர்‌. சிவபெருமான்‌ திருவுள்ளம்‌ இரங்கினார்‌. 
தமது ஈசானம்‌ தத்புருஷம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌, சத்தி 
யோஜாதம்‌ என்னும்‌ ஐந்து முகங்களுடன்‌ ஆறாவது மூக 
மாகிய அதோ முகத்தையும்‌ சேர்த்து ஆறு நெற்றிக்கண்‌ 
களிலிருந்தும்‌ ஆறு தீப்பொறிகளை வெளியே விடுவித்தார்‌. 
அவை தேவர்களை மிகவும்‌ அச்சமுறித்தின.. ஆகவேவ 
அவைகளைச்‌ சிவபெருமான்‌ தம்‌ கைகளால்‌ எடுத்து வாயு 
தேவனிடம்‌ கொடுத்தார்‌. அவனும்‌ அத்தீப்பொறிகளை 
குரிக்க ஆற்றாமல்‌ அக்னி தேவனிடம்‌ கொடுத்தார்‌. அவரா 
லும்‌ அதை தாங்கமுடியாமல்‌ கங்கை நீரில்‌ ஒதுக்கினார்‌. 
கங்கையும்‌ அவைகளைச்‌ சரவண (நாணல்‌) காட்டில்‌ 
ஒதுக்கினாள்‌. அங்கு அந்த ஆறு தீப்பொறிகளும்‌ சேர்ந்து 
முருகவேள்‌ அவதரித்தார்‌. கார்த்திகை நக்ஷத்திரத்தின்‌ 
தேவதைகளாகிய ஆறு பெண்கள்‌ முலைப்பால்‌ ஊட்டி ௮க்‌ 
குழந்தைகளை மகிழ்வித்தார்கள்‌. கார்த்திகை மாதர்கள்‌ 
பொருட்டு ஆறு குழந்தைகளானார்‌. சிவபெருமான்‌ 'உமா 
தேவியாருக்கு அக்காட்சியைக்‌ காட்டினார்‌. அந்த ஆறு 
குழந்தைகளையும்‌ அன்னை பார்வதி தேவியார்‌ தம்‌ கை” 
களால்‌ எடுத்து தன்றாக ' அமைத்தாள்‌.. கிவபெருமான்‌. 


1] 


. அந்த அருமைச்‌ சேயைத்‌ தன்‌ கையால்‌ எடுத்து உச்சி 
மோத்தார்‌. அன்று முதல்‌ அந்த முருகனாகிய குழந்தைக்குக்‌ 
கந்தன்‌ எனப்பேர்‌ பெற்றனன்‌. கவுரி தன்‌ குமரன்‌ என்று 
கந்த புராணம்‌ இக்கருத்தை வெளியிட்டது. 


பார்வதியின்‌ சிலம்புகளில்‌ இருந்து சிதறிய நவமணி 
களில்‌ இருந்து தோன்றிய நவசக்திகள்‌ சிவபெருமானைக்‌ 
கண்ணால்‌ காதலித்துக்‌ கருவுற்றனர்‌. அந்த நவ 
சக்திகளுக்கும்‌ முறையே (1) வீரவாகு (2) வீரகேசரி 
(8) வீரமகேந்திரன்‌ (4) வீரமகேஸ்வரர்‌ (8) வீரபுரந்‌ 
தரர்‌ (6) வீரராட்சதர்‌ (7) வீரமாத்தாண்டர்‌ (8) வீராந்‌ 
தகர்‌ (9) வீரதீரர்‌ என்னும்‌ நவவீரர்கள்‌ தோன்றினர்‌. 
(இவர்களையே நவவீரர்கள்‌ என அழைப்பார்கள்‌) இவர்‌ 
களுள்‌ ஒருவராகிய வீரவாகுவை அழைத்து நாரதர்‌ இயற்‌ 
றிய வேள்வியில்‌ இருந்து தோன்றிய கொடிய ஆட்டுக்‌ 
கிடாவைக்கொண்டு வரச்செய்து முருகன்‌ அதன்மேல்‌ 
அமர்ந்து எண்‌ திசைகளிலும்‌ அதனைச்‌ செலுத்தி விளயா 
டினான்‌. முருகனுக்கு மயில்‌ தவிர ஆட்டுக்கிடாவும்‌ ஒரு 
வாகனமாயிற்று. மற்றும்‌ முருகன்‌ சூரபத்மனை போர்‌ செய்ய 
எழுந்தபொழுது இந்திரன்‌ மயிலாகவும்‌, அக்னிதேவன்‌ 
கோழிக்கொடியாகவும்‌ இருந்து பணிபுரிந்தார்கள்‌. மேலும்‌ 
முருகனுக்கு யானைவாகனமும்‌ உண்டு என்பதும்‌ யானை 
மீது அமர்ந்து இருக்கும்‌ முருகப்பெருமானை கஜவாகனர்‌ 
சன அழைப்பதும்‌ உண்டு என்பதும்‌, அம்முருகன்‌ 
அமர்ந்த கஜேந்திரனுக்கு பிணிமுகம்‌ என்ற பெபயர்‌ 
உண்டு என்பதும்‌ “ஓடாப்பூட்கைப்பிணி முகம்‌ வாழ்த்தி”? 
என்ற திருமுருகாற்றுப்படை வரியால்‌ உணரலாம்‌. பதிற்‌ 
றுப்பத்து என்னும்‌ சங்கநூலும்‌ “கடுஞ்சினவிறல்‌ வேள்‌ 
களிறு ஊர்ந்தாங்கு”” என்ற வரியால்‌ முருகன்‌ யானை மீது 
அமர்ந்த நிகழ்ச்சியை உவமானமாக எடுத்துக்காட்டியது. 
இம்முருக்ப்பெருமானுக்கு கந்தன்‌, அக்னிபூ, காங்கேயன்‌ 
சரவணபவன்‌, கார்த்திகேயன்‌, கடம்பன்‌, விசாகன்‌, ஆறு 
மூகன்‌, குகன்‌, சுவாமிநாதன்‌, குருநாதன்‌, குருமூர்த்தி, 
இளயபிள்ளையார்‌ ' என்றெல்லாம்‌ சிறப்புத்திருநாமங்களும்‌ 
உண்டு. 


12 


உள்ளத்தில்‌ கொண்டு உகக்கும்‌ உத்தமர்களுக்கு 
இதயகமலத்தில்‌ வீற்றிருக்கும்‌ தெய்வமே சுவாமிநாதன்‌. 
அகரம்‌, உகரம்‌, மகரம்‌, நாதம்‌, பிந்து என்னும்‌ ஐந்து 
வகையான ஓம்காரத்தின்‌ உருவாய்‌ திகழ்பவனே சுவாமி 
நாதன்‌. அட்டமூர்த்தச்‌ சொரூபமாய்‌ விளங்குபவனே 
சுவாமிநாதன்‌. அட்டாங்க யோகத்தின்‌ முடிவில்‌ நின்று 
அரும்பெரும்‌ ஞான உபதேச தேசிகனாக விளங்குபவனே 
சுவாமிநாதன்‌. தசாங்கங்களின்‌ தத்துவப்‌ பொருளாய்‌ 
விளங்குபவனே சுவாமிநாதன்‌. மெய்ஞானக்‌ கண்ணைத்‌ 
திறக்க வைத்து மெய்ப்பொருள்காட்டி இகபர வாழ்வு 
அளிப்பவனே சுவாமிநாதன்‌. பிணி தீர்ப்பவன்‌, பகை, 
தீர்ப்பவன்‌, குறை தீர்ப்பவன்‌, நிறை அளிப்பவன்‌, கண்‌ 
டதும்‌ காப்பவன்‌, ஓலம்‌ கேட்டதும்‌ காப்பவன்‌, நின்று காப்‌ 
பவன்‌, ஓடிவந்து காப்பவன்‌, அதிகம்‌ ஏன்‌ யாருக்கும்‌ எட்‌ 
டாத நிலையிலிருக்கும்‌ அவனே கருணை வடிவாய்‌ சிவப்‌ 
பழமாய்‌ சிந்தனைக்குத்‌ தேனாய்‌ பிறவிப்பிணிக்கு மருந்தாய்‌ 
சற்குருநாதனாக அருள்புரிகிறவன்‌. 


2. ஆறுபடை வீடுகள்‌:- 

(1) முருகன்‌ அருள்‌ தேங்கிய திருமேனிகொண்டு ஆங்‌ 
காங்கு கோயில்‌ கொண்டெழுந்தருளி அடியார்களின்‌ தீரா 
வினைகளையும்‌ தீர்த்துக்கொண்டிருப்பானாயினும்‌ சூரபது 
மனை போர்‌ செய்ய எழுந்தருளிய பொழுது அவனது 
படைகள்‌ தங்கி இருந்த இடம்‌ ஆறு. அந்த ஆறுஇடங்‌ 
களை ஆறுபடை வீடுகள்‌ என்றழைக்கிறார்கள்‌. படை 
வீடுகள்‌ என்றால்‌ படை தங்கிய இடங்கள்‌ எனப்பொரு 
ளாகும்‌. மற்றும்‌ சிலர்‌ படைவீடு தலைநகர்‌ எனப்பொருள்‌ 
கொண்டு முருகனுடைய ஆறு வீறுபெற்ற தலைநகர்களே. 
அறுபடை வீடு என்றும்‌ கூறுவார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ 
திருமுருகாற்றுப்படை என்னும்‌ சங்க நூலின்‌ பெயர்‌ 
பொருத்தம்‌ கொண்டு ஆற்றுப்படுத்திய இடமே ஆறுபடை 
வீடு எனப்பெயரதாயிற்று என்றும்‌ கூறுவார்கள்‌. வேறு 
சிலர்‌ முருகன்‌ ஆறு நிலையில்‌ எழுந்தருளியுள்ள தலங்‌ 
களே ஆறுபடைவீடெனப்‌ பெயர்‌ பெற்றது. அந்த ஆறு 
படை வீடுகளாவன. திருப்பரங்குன்றம்‌, திருச்செந்தூர்‌, 
திருவாவினன்குடி (பழனி) திருவேரகம்‌ (சுவாமிமலை 








்‌. 


தெற்கு கோபுரவாசலின்‌ தோ 


௬ 


ர 


ஒருத 


்‌ 


ச 





தங்க மயில்வாகனத்தில்‌ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவ; மி 


18 


குன்றுதோறாடல்‌ (திருத்தணி) முதலிய பலமலைகள்‌, பழமுதிர்‌ 
சோலை என்பனவாகும்‌. தந்‌ைத சிவபெருமான்‌ கையில்‌ 
இருந்த பழத்திற்காக உலகை வலம்வந்து தங்கியது 
பழனியிலே. தந்தைக்கு பிரணவப்‌ பொருள்‌ அல்லது பஞ்‌ 
சாட்சரப்பொருளை உணர்த்தியது சுவாமிமலை என்ற திரு 
வேரகத்திலே. வள்ளியை காதலித்தது திருத்தணியிலே. 
சூரபத்மனை வதைத்தது திருச்செந்தூரிலே. தேவேந்திரன்‌ 
மகள்‌ தெய்வயானையை மணந்தது கிருப்பரங்குன்றத்திலே, 
மயிலில்‌ அமர்ந்து மையல்‌ கொண்ட அடியார்கட்கு அமுத 
மாய்க்‌ காட்சி அளித்தது பழமுதிர்சோலையிலே என்றும்‌ 
அடியார்கள்‌ கூறுவார்கள்‌. சுவாமிமாதப்பெருமானாகிய 
முருகன்‌ ஆறுமுகம்‌ கொண்டு அருள்‌ செயல்களை செய்‌ 
கின்றான்‌. 


(2) புறத்தே காணும்‌ இந்த ஆறுபடைவீடுகளையும்‌ 
அகத்தேகாணும்‌ ஆறு ஆதாரத்தலங்களாகவும்‌ குறிப்பிடு 
வதுண்டு. அவையாவன :?- 


1. திருப்பரங்குன்றம்‌ - மூலாதாரத்தலம்‌. 
திருச்செந்தூர்‌ - சுவாதிஷ்டானத்தலம்‌. 
திருவாவினன்குடி. - மணிபூரகத்தலம்‌. ' 
திருவேரகம்‌ - அனாகத்தலம்‌. 

குன்று தோருடல்‌ - விசுத்தித்தலம்‌. 
பழமுதிர்சோலை - ஆக்ஞைத்தலம்‌. 


தும ம ம 39 ப 


5. ஆறுமுகச்‌ செய்கையாவன:- 

1. சூரபன்மனை வதைத்து அழியாத பேரின்பவாழ்‌ 
வைதீ தருவது ஒருமுகம்‌. 

2. வேதாகமங்களை முற்றுப்பெறச்செய்வது ஒருமுகம்‌. 

8. உயிர்களின்‌ மல இருளைப்போக்கி ஒளிபடர்வது 
ஒருமுகம்‌. 

4. வள்ளி தெய்வயானைக்கு மோகம்‌ அளிப்பது 
ஒருமுகம்‌. 


34 


5. அடியார்களைக்‌ காப்பது. ஒருமுகம்‌. 

6. ஏறுமயில்‌ ஏறி விளையாடுவது ஒருமுகம்‌: 

(8ேவறு விதமாகவும்‌ ஆறு முகங்களுக்கு விளக்கம்‌ 
தருவதுண்டு). 


4. அவனது பன்னிரு கைகளின்‌ தன்மையாவன:- 


அமுதம்‌ அளிப்பது ஒரு கை-தழுவி அணைப்பது ஒருகை 
மழைபொழியச்‌ செய்வது ஒரு கை - மாலைகள்‌ 
அணிந்திருப்பது ஒரு கை 
அஞ்சேல்‌ என அபயமளிப்பது ஒரு கை - இடுப்பின்‌ 
இடது பக்கத்தில்‌ அமர்த்தியிருப்பது ஒரு கை 
கொடையில்‌ சார்த்தியது ஒரு கை - வீரவளை 
அணிந்திருப்பது ஒரு கை 
மணி சேர்ந்தது ஒரு கை - போரில்‌ அங்குசம்‌ 
ஏந்துவது ஒரு கை 
கேடயம்‌ சுழற்றுவது ஒரு கை-வாளேந்துவது ஒரு கை 


5. தல விளக்கம்‌:- 

அன்பர்களின்‌ ஆனந்த உள்ளமே மலையாகவும்‌ 
பேரின்ப வெள்ளமே ஆரறாகவும்‌ இன்பம்‌ தரும்‌ மேல்‌ உலக 
மாகிய நாடே நகரமாகவும்‌, ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்‌ 
க்ஷரத்தையே குதிரையாகவும்‌, ஜம்மலங்களையும்‌ நசுக்கி 
எழும்‌ சிவஞானமே யானையாகவும்‌, அறிவையும்‌, அன்‌ 
பையும்‌ மலர்களாகத்‌ தொடுத்த கடம்ப மாலையே மலர்‌ 
மாலையாகவும்‌, நவநாதங்களையே முரசு என்னும்‌ வாத்ய 
மாகவும்‌, சகல புவனங்களையும்‌ ஆக்கி இயக்கும்‌ தன்மையே 
ஆணையாகவும்‌, ஆகிய தசாங்கங்கள்‌ கொண்டு அடியார்‌ 
களின்‌ ஆறுமுகங்கொண்ட இதயகமலத்துக்குப்‌ பக்கத்தில்‌ 
உள்ள நாடியால்‌ என்றும்‌ எழுந்தருளி இருந்து புருவ 
வட்டத்தின்‌ இடையே மனோன்மணம்‌ என்ற இடத்தில்‌ 
ஒளிர்விட்டுக்கொண்டிருக்கும்‌ முருகப்‌ பெருமானே திருவே 
ரகம்‌ என்ற மாபெரும்‌ புண்ணியத்‌ தலத்தில்‌ சுவாமிநாதன்‌ 
என்ற திருப்பெயருடன்‌ கோயில்‌ கொண்டு அருள்பாலிக்‌ , 
கிறான்‌. 


9 


5:. திரு - எல்லாச்‌ சிறப்புகளும்‌, ஒருங்கே பொருந்திய, 
ஏர்‌ - அழகிய, அகம்‌ - படைவீடு. திருவேரகம்‌ என்று 
தலத்தின்‌ பெயராய்‌ அமைந்தது. முருகப்பெருமானின்‌ 
அருள்‌ சக்தி அடங்கி அலைமோதும்‌ இடமே திருவேரகம்‌ 
என்ற தலமாகும்‌ என்று தல புராணம்‌ கூறுகிறது. இத்‌ 
திருவேரகம்‌ என்னும்‌ பழம்பெரும்‌ பதியே படைவீடுகள்‌ 
ஆறில்‌ நான்காவதாகும்‌. 


7. திருவேரகம்‌ என்னும்‌ சுவாமிமலை தொன்மையான 
தலம்‌ என்பதற்கு பல சான்றுகள்‌ உள்ளன. ஏறக்குறைய 
1900 ஆண்டுகட்கு முன்பு கடைச்சங்க காலத்தில்‌ வாழ்ந்த 
சங்கப்‌ புலவர்களின்‌ தலைவரும்‌, தருமிக்குப்‌ பொற்கிழியின்‌ 
பொருட்டு ஆலவாய்‌ ௮ண்ணலை சிவபெருமானே என்று 
தெரிந்தும்‌ பொருள்‌ குற்றம்‌ குற்றமே என்று கூறியவரும்‌, 
திருமுருகாற்றுப்படை ஆக்கிய பெருமான்‌ நக்கீரர்‌ தமது 
திருமுருகாற்றுப்‌ படையில்‌ 4-வது படைவீடாக இத்திரு 
வேகத்தைக்‌ கூறும்பொழுது பதின்மூன்றே வரியில்‌ அத்‌ 
தலச்‌ சிறப்பு அங்குள்ளோர்‌ தூய நடத்தை பூசனைச்‌ சிறப்பு 
முதலியவைகளைச்‌ சிறப்பித்துப்‌ பேசியுள்ளார்‌. அந்தணர்‌ 
என்பது இங்கு ஆதிசைவர்களே குறிக்கப்படுகின்றனர்‌. 
ஒருசிலர்‌ திருமுருகாற்றுப்படையில்‌ திருவேரகத்தைப்பற்றிக்‌ 
கடறும்பொழுது புலராக்காழகம்‌ புலர உடிஇ என்றுவரும்‌ 
அடிகட்கு ஈர ஆடை அணிந்து பூஜை செய்யும்‌ வழக்க 
முள்ள மலையாள நாட்டவரை குறிப்பதாகக்‌ கொண்டு 
திருவேோகம்‌ என்ற தலம்‌ நாகர்கோவில்‌ பக்கம்‌ உள்ளது 
போலும்‌ என்று எழுதுகிறார்கள்‌. புலராக்காழகம்‌ புலர 
உடிஇ என்பதினால்‌ நன்றாக துவைத்து காயவைத்த 
ஆடையையும்‌ குறிக்குமாதலாலும்‌ இப்பக்கத்திய நாட்டு 
ஆசாரவழியாதலாலும்‌ நக்கீரர்‌ குறித்த திருவேரகம்‌ சோழ 
நாட்டுத்தலமான சுவாமிமலையையே குறிக்கும்‌ என்பது பல 
புலவர்களின்‌ தீர்மானமாகும்‌. அது ஒருபுறமிருக்க, இன்‌ 
றைக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்‌ 
நாட்டில்‌ வாழ்ந்த தலை சிறந்த முருக பக்தராயும்‌, முருகன்‌ 
பேச்சே மூச்சுக்‌ காற்றாகவும்‌ கொண்ட அருணகிரிநாதர்‌ 
இத்தலத்திற்கு சுமார்‌ 40 திருப்புகழ்‌ பாடல்கள்‌ அருளி 
யுள்ளார்‌. அப்பாடல்களில்‌ சுவாமிமலையே திருவேரகம்‌ 


16 


என்பதற்கு முருகன்‌ உபதேசம்‌ செய்த வரலாற்றினைத்‌ 
துதித்தும்‌ காவிரிக்கு நேர்வடக்கே சுவாமிமலை என்ற திரு. . 
வேகம்‌ உள்ளது என்றும்‌ “முது மாமரைக்கு மாபொருளே 
உரைத்த குருநாதா” என்றும்‌, “தகையாதெனக்‌ கூன்னடி 
காணவைத்த தனியேரகத்தில்‌ முருகோனே என்றும்‌ 
சோழநாட்டுச்‌ சுவாமிமலை என்றும்‌, இன்னும்‌ பலவாற்‌ 
ராலும்‌ இத்தலமே திருவேரகமென்பதாயும்‌ உபதேச மூர்த்‌. 
தியே குருநாதன்‌ என்றும்‌ திட்டவட்டமாய்‌ குறிப்பிடுகிறார்‌. 
மேலும்‌ தருகாவிரிக்கு வடபாரிசத்தில்‌ சமர்வேல்‌ எடுத்த. 
பெருமானே என்றும்‌ அருணகிரிநாதர்‌ குறிப்பிடுவதை 
கவனிக்க வேண்டும்‌. திருவேரகம்‌ என்ற இத்தலத்திற்கு. 
சுவாமிமலை, குருமலை, தாத்ரீகிரி, சுந்தராசலம்‌ என்றெல்‌ 
லாம்‌ பெயர்களுண்டு. இத்தலத்திற்கு தெற்கில்‌ காவிரி 
ஆறும்‌, அரிசொல்‌ நதியென்ற அரசலாறும்‌ ஓடுகின்றன. 


8. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான்‌ பிரணவமாகிய 
ஓங்காரப்பொருளை (பஞ்சாட்சரம்‌) செவியில்‌ எடுத்துறைத்த. 
பொழுது சிவபெருமான்‌ தன்‌ குமாரனைப்‌ பார்த்து நீயே 
சுவாமி ஆதலால்‌ இத்தலம்‌ சுவாமிமலை என வழங்குக 
என்று ஆணையிட்டபடியால்‌ இத்தலத்துக்கு சுவாமிமலை 
யெனப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. முருகன்‌ குருநாதனாக எழுந்‌ 
தருளியுள்ளதால்‌ குருமலை எனப்பெயர்‌ ஏற்பட்டது. பூமி 
தேவியே இத்தலத்தில்‌ நெல்லி மரமாக இருக்கிறபடியால்‌. 
தாத்ரீ (பூமி) கிரி (மலை) தாத்ரீகிரி எனப்பெயர்‌ ஏற்பட்டது. 
இயற்கை அழகு தவழும்‌ இடமானதால்‌ சுந்தராசலம்‌ 
(அழகான மலை) எனவும்‌ பெயர்‌ ஏற்படலாயிற்று. இத்தலத்‌. 
தில்‌ முருகன்‌ தாரக மந்திரவடிவாய்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌ 
என்பதை “தாரகத்துருவமாம்‌ தலைமையெய்திய ஏரகத்‌ 
தறுமுகன்‌”” எனக்‌ கச்சியப்ப சிவாச்சாரியாரும்‌ “'புன்ன்ம்‌ 
கடுக்கைப்புரிசடையோன்‌ போற்றிசைப்ப முன்னம்‌ பிரமம்‌ 
மொழிந்தோனே”” எனக்‌ கந்தர்கலி வெண்பாவில்‌ ஸ்ரீ குமர 
குருபரசுவாமிகளும்‌ திருவாக்கிட்டனர்‌. 
9. தற்காலம்‌ ஊரின்‌ நிலை:- 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ கும்பகோணம்‌ தாலுக்கா 
சுவாமிமலையென்பது ஓர்‌ சிறிய அழகிய நகரம்‌, கும்ப 
கோணம்‌ திருவையாறு பஸ்‌ பாதையில்‌ கும்பகோணத்திற்கு 


17 


மேற்கே ௨ மைல்‌ தொலைவில்‌ உள்ளது. கும்பகோணத்‌ 
திலிருந்து நெ. 1. டவுன்பஸ்ஸில்‌ இங்குவர வசதி உண்டு. 
கும்பகோணம்‌ தஞ்சாவூர்‌ ரயில்‌ பர்தையில்‌ இடையே 
உள்ள சுவாமிமலை என்ற ரயில்‌ நிலயமிருந்து வடக்கே 
ஒரு மைல்‌ அரசலாற்றையும்‌ காவிரியாற்றையும்‌ கடந்து 
அடுத்து உள்ள ஊராகும்‌. ரயில்‌ நிலையமிருந்து சுவாமி 
மலை வர ஐற்றைமாட்டு வண்டிகள்‌ வசதியுண்டு. இடையே 
கும்பகோணம்‌ தஞ்சை நெடுஞ்சாலைக்கு அருகே திருவலஞ்‌ 
சுழி என்ற தேவாரப்பாடல்‌ பெற்றதும்‌ சிற்ப வேலைப்‌ 
பாடுள்ளதுமான சுவேத வினாயகர்‌ கோயில்‌ உள்ளது. 
சுவாமிமலை என்ற இச்சிற்றூரில்‌ கோவிலைச்சுற்றி நான்கு 
தேரோடு வீதிகளும்‌ மற்று பல தெருக்களும்‌ - கடைத்தெரு 
வும்‌ கொண்ட ஊராகும்‌. இவ்வூரில்‌ சுமார்‌ 6000 ஜனத்‌ 
தொகையுண்டு. இவ்வூரில்‌ கழக உயர்‌ நிலைப்பள்ளியும்‌, 
தனியார்‌ நடத்தும்‌ உயர்தரப்பள்ளியும்‌, ஆரம்பப்பள்ளி 
களும்‌, தமிழக அரசாங்க சிற்பக்கலைப்பள்ளியும்‌ உதவிப்‌ 
பதிவாளர்‌ அலுவலகமும்‌, தேவஸ்தானத்தில்‌ நடத்தப்‌ 
பெறும்‌ இலவச சித்த வைத்தியசாலையும்‌, அரசாங்க 
மருத்துவ மனையும்‌, மற்றும்‌ அஞ்சல்‌ நிலையம்‌ (டெலிபோன்‌ 
வசதியுடன்‌) தெற்குவீதி வடக்கு வீதிகளில்‌ பல மடங்்‌ 
களும்‌ உள்ளன. தஞ்சை மாவட்டத்திலே பெரிய வியாபார 
ஸ்தலமாகும்‌ கும்பகோணத்திற்கு அடுத்து வழி நடுவே 
பல சிற்றூர்ககாக்கொண்டு வளர்ந்துவரும்‌ சுவாமிமலை 
விரைவில்‌ கும்பகோண நகரத்தின்‌ ஒரு பகுதியாகவே 
ஆகிவிடக்கூடிய வாய்ப்பும்பெற்று விளங்குகிறது. சுவாமி 
மலைக்கு அடுத்துப்‌ பல சிவ க்ஷேத்திரங்களும்‌, விஷ்ணு 
ஸ்தலங்களும்‌ உள்ளன. ஸ்ரீ வைணைவ ஆழ்வார்களுள்‌ அரங்‌ 
கன்‌ அன்றி மற்றோர்‌ கடவுளையும்‌ பாட விரும்பாத தொண்‌. 
டரப்பொடி ஆழ்வார்‌ அவதரித்த திருமண்டங்குடியும்‌ 
சிவராத்திரிப்பபருமை பெற்ற திருவைகாவூர்‌ என்ற பாடல்‌ 
பெற்ற சிவ ஸ்தலமும்‌ இவ்வூருக்கு அருகே உள்ளன. இவ்‌ 
வூரில்‌ இசை வல்லுநர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. இன்றும்‌ 
இருக்கின்றனர்‌. நல்ல ' வளமுள்ள சோலையாகி திகழும்‌ 
ஊரானதால்‌ காய்கறி, நெல்‌ முதலியன .எளிதில்‌ கிடைக்கும்‌ 
ஊர்ர்கவும்‌, நல்ல காற்றோட்டமுள்ள வசதியுள்ள ஊராகவும்‌ 


இருக்கிற து. 


18 


10. கோயில்‌ அ௮மைப்பு:- 

சுவாமிமலைக்‌ கோவில்‌ தரை மட்டத்திலிருந்து சுமார்‌ 
60 அடி உயரமுள்ள செயற்கைக்‌ குன்றாகும்‌. மேலே உள்ள 
ஸ்ரீ சுவாமிநாதசுவாமி சன்னதி மட்டும்‌ பழங்காலத்‌ திருப்‌ 
பணியுடனும்‌, மற்றுள்ள பகுதிகள்‌ புதிய திருப்பணி 
களூடனும்‌ விளங்கும்‌ கோயிலாகும்‌. இக்கோயிலுக்கு 
மூன்று வாசல்கள்‌ உள்ளது. அவற்றுள்‌ கீழ்ப்பக்கமும்‌, 
மேல்பக்கமும்‌ மொட்டையான வாசலும்‌ தெற்குப்‌ பக்கம்‌ 
மட்டும்‌ 5 நிலைகளையுடைய கோபுரமும்‌ உள்ளன. கோபுரம்‌ 
சுதையாலான சித்திர வேலைப்பாட்டுடன்‌ அழகாக உள்ளது. 
இந்த வாயிலே முக்கிய வாயிலாக உள்ளது. மூன்‌ மண்ட 
பமும்‌ அதனை அடுத்து மேல்புறமாய்‌ தேவஸ்தான அலுவல 
கமும்‌ உள்ளன. கோவிலைச்சுற்றி நீண்ட மதில்கள்‌ இருக்‌ 
கிறது. சுவாமிநாதன்‌ சன்னதி மேல்க்கோயில்‌ என்றும்‌ 
மீனாட்சி சுந்தரேசர்‌ சன்னதி கீழ்க்கோவில்‌ என்றும்‌ 
வழங்குகிறது. 

தெற்கு கோபுரவாசல்‌ வழியாய்‌ உள்ளே சென்றால்‌ 
இடது புறம்‌ மிக நேர்த்தியான மாளிகையாய்‌ திகழும்‌ 
விசாலமான திருமண மண்டபம்‌ உள்ளது. அதனை அடுத்து 
உள்ளே சென்றால்‌ பெரிய சுற்று மண்டபமும்‌ அதில்‌ வர 
குண பாண்டியனால்‌ பூதஜிக்கப்பட்டதாகச்‌ சொல்லப்படும்‌ 
ஸ்ரீ மீனாக்ரி சுநீதரேசர்‌ சன்னதியும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
தென்புரம்‌ முறையே தக்ஷிணாமூர்த்தி, ஸ்தல விநாயகர்‌, 
சோமாஸ்கந்தர்‌ (உத்சவ மூர்த்தம்‌) விசாலாக்ஷி சமேத 
விஸ்வநாதஸ்வாமி சமயாச்சாரியார்கள்‌ நால்வர்‌ ஸ்ரீ வள்ளி 
தெய்வயானளையுடன்‌ சுப்ரமணிய சுவாமியும்‌ எழுந்தருளி 
யுள்ளார்கள்‌. வடக்குப்‌ பிரகாரத்தில்‌ துர்க்கை, நவக்கிர 
கங்கள்‌, சண்டேசர்‌ இவர்களின்‌ சிறு சன்ன திகளும்‌ 
உள்ளன. இங்கு வஜ்திர தீர்த்தமென்ற முக்கிய தீர்த்தக்‌ 
கிணறு கம்பிபோட்டு பாதுகாப்புடன்‌ இருக்கிறது. இத்‌ 
தீர்த்தமே ஸ்ரீ சுவாமிநாதனுக்கு அபிஷேகத்‌ தீர்த்தமாகும்‌. 
வடகிழக்கில்‌ உத்சவ மண்டபம்‌ (வசந்த மண்டபம்‌) இந்த 
மண்டபத்தில்‌ திருவிழாக்‌ காலங்களில்‌ உத்சவ மூர்த்திகள்‌ 
எழுந்தருளூவர்‌. கீழ்க்கோயில்‌ மேற்கு பிரகாரத்தில்‌ யானை 
கட்டுகிற மண்டபமும்‌. கீழ்ச்சுற்றில்‌ வல்லபகண பதியும்‌ 


19 


பத்தி மண்டபத்தில்‌ மயில்‌ மண்டபமும்‌, படிக்கட்டளை 
அறைகள்‌, மான்‌ கட்டும்‌ மண்டபம்‌, திருமடப்பள்ளி குல 
விருக்ஷம்‌ நெல்லி மரம்‌ முதலியனவும்‌ உள்ளன. 


11. இக்கோவிலில்‌ ஒன்றுக்குமேல்‌ ஒன்றாய்‌ அமைந்த 
இரண்டாவது சுற்றுக்கு ஏறும்படிக்கட்டுகள்‌ வசந்த மண்ட 
பத்தின்‌ கீழ்ப்பக்கம்‌ தொடங்குகிறது. பிரபவ விபவ என்ற 
அறுபது வருஷ தேவதைகளும்‌ 60 படிகளாக அமைநீ 
துள்ளது. இவ்வரலாற்றினை திருசிரபுரம்‌ மகாவித்வான்‌ 
ஸ்ரீ மீனாக்சுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ கும்பகோணம்‌ குலத்‌ 
தைப்பற்றிய (திருக்குடந்தை புராணத்தில்‌) சுவாமிமலைப்‌ 
படலத்தில்‌ மலை ஏறுவதற்கான படிகள்‌ 60 என்றும்‌ பிரபவ 
முதலிய வருஷ தேவர்கள்‌ அப்படிகளாக அமைந்துள்ள 
னர்‌ என்றும்‌ வழிபாட்டிற்கு வருகிறவர்கள்‌ முதற்படியில்‌ 
தேங்காய்‌ உடைத்து தீபாராதனை செய்து அவர்களின்‌ 
அனுமதி பெற்றுக்கொண்டு மேல்‌ இரண்டாம்‌ சுற்றுக்கு 
ஏறவேண்டும்‌ என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌. 
, அவை? 

வரும்‌ பிரபவ மூதல்‌ வருட தேவர்கள்‌ 

திருவளர்‌ அம்மலைச்‌ செறிந்தபல்படி என்றும்‌ 

திருவளர்‌ அடிப்படி. தெங்கங்காய்‌ தகர்த்து 

உருவளர்‌ மலையிவர்நீது. என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


மேலும்‌ இவரே திருவிடைமருதூர்‌ தல புராணத்தில்‌ குறிப்‌ 
பிடும்‌ பொழுது தென்னாட்டையே ஒரு சிவாலயமாக்கி 
சிதம்பரம்‌, திருவாவடுதுறை முதலிய ஸ்தலங்களை பரிவாரத்‌ 
தெய்வங்களின்‌ இருப்பிடமாக்கி அவற்றுள்‌ விதிப்படி 
முருகன்‌ ஆலயம்‌ அமைய வேண்டிய இடத்தில்‌ திருவேரக 
மாகிய சுவாமிமலைத்‌ தலம்‌ அமைந்துள்ளது எனக்கூறி 
தென்முகக்‌ கடவுள்‌ எழுந்தருளிய தலமாக ஆலங்குடி . 
(திருவிரும்பூளை) என்றும்‌ விநாயகர்‌ தலமாய்‌ அமைந்தது 
திருவலஞ்சுழி என்றும்‌ கூறியுள்ளார்‌. 


“திணி புகழ்‌ ஆலங்குடியில்‌ குருமூர்த்தியானை த்‌ 
திருமுகத்தோன்‌ வலஞ்சுழி எரகத்திற்‌ செவ்வேள்‌”? 


என்றும்‌ அப்புராணத்தில்‌ கூறியுள்ளார்‌. 


20 


12. முதலில்‌ 88 படிகளைத்தாண்டி' மேல்‌ தளத்தில்‌ 
இரண்டாவது சுற்றுத்தொடங்குகிறது. இச்சுற்றின்‌ கிழக்கு 
பக்கம்‌ முருகன்‌ சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம்‌ 
செய்வதுபோன்ற அருமையான சுதையிலான சிற்பத்தைக்‌ 
காணலாம்‌. கண்கவர்‌ வர்ணம்‌ தீட்டப்பெற்று அருமை 
யாகத்‌ திகழ்கிறது. சிவபெருமான்‌ மடிமீது இறைவனாகிய 
சுவாமிநாதனும்‌, இடது பக்கத்தில்‌ அகத்தியர்‌, பிர்மன்‌, 
வீரபாகுவும்‌ வலப்பத்தில்‌ மகாவிஷ்ணு, நாரதர்‌ முதலியவர்‌ 
களும்‌ சிவபெருமான்‌ திருவடிப்‌ பக்கத்தில்‌ நந்தியம்‌ பெரு 
மானும்‌ உள்ளனர்‌. ப 


123. இரண்டாம்‌ சுற்றின்‌ தென்பக்கம்‌ 582 படிகளை ஏறிச்‌ 
சென்றால்‌ தல கணபதி நேத்திர விநாயகர்‌ தரிசனம்‌ தரு 
வார்‌. விநாயகர்‌ தெற்கு முகமாய்‌ இருந்து அருள்புரிவது 
இத்தலத்தின்‌ விசேஷமாகும்‌. தங்கமுலாம்‌ பூசப்படடுள்ள 
துஜஸ்தம்பத்தை வண்ங்கிக்கொண்டு உள்சென்றால்‌ இந்‌ 
திரனால்‌ கொடுக்கப்பட்ட ஐராவதம்‌ என்ற வெள்ளையானை 
யைத்‌ தரிசிக்கலாம. முருகன்‌ ஆலயங்களில்‌ சு வாமி 
திருமுன்‌ மயிலே வீற்றிருக்கும்‌. இத்தலத்தில்‌ வெள்ளை 
யானை வீற்றிருப்பது இத்தலத்தின்‌ வரலாற்று சிறப்பாகும்‌. 
மேலும்‌ கந்தபுராணத்தில்‌ கூறியுள்ளபடிக்கு முருகனுக்கு 
யானையும்‌ வாகனமாய்‌ இருந்தது என்பதற்கு ஒருவாறு 
பொருத்தமாகலாம்‌. உள்‌ சுற்றுக்கு இடதுபுறம்‌ திரும்பினால்‌ 
தூணில்‌ கார்த்தவீர்யார்ச்சுனன்‌ என்ற கேகய நாட்டு 
மன்னன்‌ சிலையையும்‌, அடுத்து கிழக்குப்‌ பார்த்து முருக 
னின்‌ மெய்காவலராகிய இடும்பனையும்‌ தரிசித்துக்கொண்டு 
தெற்கு சுற்று வந்து மேற்கே வந்தால்‌ உற்சவ மூர்த்தங்‌ 
களான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும்‌. விசா 
லாக்ஷி விஸ்வநாதர்‌ சன்னதிகளையும்‌, உற்சவமூர்த்தம்‌ 
சந்திரசேகரர்‌ என்ற (சுப்பிரமண்யமே) சுவாமியும்‌, 'வட 
மேற்கு கோடியில்‌ இலட்சுமி சரஸ்வதியும்‌ (மிகஅருண்ம 
யான விக்கிரகங்கள்‌) எழுந்தருளியுள்ளனர்‌., - 


14. இங்குள்ள சந்திரசேகரர்‌ சிவபெருமானுடைய 25 
மகேஸ்வர வடிவங்களில்‌ ஒன்றாகிய்‌ சந்திரசேகரமூர்த்த 
மல்ல. இவரும்‌ சுப்பிர்மணிய சுவாமியே. : தெய்வயானை 


21 


மட்டும்‌ உள்ளார்‌. ' திருவிழாக்காலங்களில்‌ 10-வது நாள்‌ 
தீர்த்தம்‌ தர எழுந்தருளுவார்‌. இவருக்கு சேனாபதி என்ற 


பெயர்‌. 


7௦. வடக்குச்‌ சுற்றில்‌ பத்திசமண்டிபத்தில்‌ உத்சவ விக்‌ 
கிரகங்களான மாரியம்மன்‌, பிடாரி ஐயனார்‌, வள்ளி நாயகி 
யார்‌, வேடமூர்த்தி என்ற மு£ருகச்ன்‌, நம்பிராஜன்‌, அவன்‌ 
மனை வி நங்கை, நாரத முனிஹ்ஜ விநாயகர்‌, வீரவாகு 
முதலிய மூர்த்தங்கள்‌ எழுந்தருஸியுள்ளனர்‌. வேடமூர்த்தி 
வள்ளி நம்பிராஜன்‌ நங்கை, நாரதர்‌ ! முதலியோர்‌ வள்ளி 
கல்யாண உத்சவத்தில்‌ மட்டும்‌ எழுந்தருளும்‌ மூர்த்திகள்‌. 
அதனை அடுத்து பளிங்கு. கருணறைறயில்‌ சண்முக சுவாமி 
வீற்றிருக்கின்றார்‌. அதற்கு  கீழ்புரம்‌ பள்ளியரை. அதில்‌ 
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என தேவியர்கள்‌ 
இருப்பர்‌. கீழ்புரம்‌ பைரவர்‌, ஸாஸ்தா, சூரியன்‌ முதலிய 
மூர்த்திகள்‌ வீற்றிருக்கின்றனர்‌. அதற்குநேர்‌ எதிரில்‌ 
மேற்புறமாய்‌ நவவீராள்‌ அகஸ்தியர்‌, அருணகிரிநாதர்‌, 
வீற்றிருக்கின்றனர்‌. இவர்களை தரிசித்துக்கொண்டு ஸ்ரீ 
சுவாமிநாத சுவாமியின்‌ சன்னதி. மகாமண்டபம்‌ உள்‌ 
சென்றால்‌ கண்ணையும்‌, கருத்தையும்‌ கொள்ள கொள்ளும்‌ 
கலியுகவரதன்‌ ஸ்ரீசுவாமிநாதன்‌ கம்பீரத்தோற்றத்துடன்‌ 
அருள்‌ ஒளிப்பிழம்பாய்‌ கருணை கொண்ட. திருக்கண்களு. 
டன்‌ வலது கையில்‌ தண்டமும்‌, இடது கையை இடுப்‌ 
பில்‌ அமர்த்தியும்‌ சிரசில்‌ ஊர்த்துவ சிகாமுடியும்‌, மார்பில்‌ 
பூணல்‌, ருத்ராக்ஷம்‌ முதலியவைகள்‌ விளங்க அருட்ஜோதி 
யாய்‌ ஆதாரமில்லாத உயிர்கட்கு ஆதேயப்பொருளாய்‌ 
நிமிர்ந்த கோலத்தில்‌ அருள்புரிகிறார்‌. இவ்வழகிய மூர்த்‌ 
தியை, மெய்ஞ்ஞான தெய்வத்தைக்காண நாலாயிரம்‌ கண்‌ 
படைத்திலனே. அந்த நான்‌.முகனே என்றே நினைக்கும்‌ 
மனம்‌, ஆழ்ந்து, அகன்று நுண்ணிய அறிவினை ஆன்மாக்‌ ' 
கள்‌ பெற்றுய்ய வேலாயுதத்தினை தன்‌ திருக்கரத்தில்‌ ஏந்தி 
யும்‌ அழகாய்‌ காட்சி அளிப்பது காண்பார்‌ கருத்தை 
விட்டகலாது. இவரை மனமார தரிசித்து வலது புரம்‌ 
தாரக பரமேஸ்வரர்‌ சன்னதியும்‌, இடது புரம்‌ சுவாமிநாத 
சுவாமி : திருவுருவ்ம்‌ ( உற்சவ மூர்த்தியும்‌ ) சேவித்துக்‌ 


கொண்டு மகா மண்டபம்‌ வடக்குப்பக்கம்‌ நோக்கினால்‌ 


22 


தெற்குப்பார்க்க -சபாபதி என்ற பெயருடன்‌ நான்கு திருக்‌ 
கரங்களோடும்‌. ஒரு அம்மையோடும்‌, தான்கு திருக்கரங்‌ 
களில்‌ இரண்டு நடராஜரைப்போன்று நீட்டிப்பிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. வலது திருக்கர்ங்கள்‌ இரண்டும்‌ கீழ்நோக்கி 
வளைந்து இருக்கின்றன. தெய்வானையம்மையோடு மட்டும்‌ 
வீற்றிருக்கும்‌ இம்மூர்த்திக்கு சபாபதி ( பாகுலேய சுப்பிர 
மண்யர்‌) என்று கூறுவர்‌. இவரே மார்கழி திருவாதிரை 
உத்சவத்தில்‌ திருவெந்பாவையும்‌ வீதியுலாவின்‌ போது 
ஊடல்‌ உத்சவமும்‌ கொண்டருளுவர்‌. இவை இத்தலத்‌ 
தின்‌ சிறப்புக்களில்‌ ஒன்றாகும்‌. வடக்குப்பிரகாரத்து 
சுவரில்‌ ஒரு சிறிய நடராஜர்‌ உருவம்‌ உள்ளது. இவை 
மூலத்தான நடராஜராக பூஜை முதலியன உள்ளது. 


16. சுவாமிநாதன்‌ சிறப்பு:- 


ஸ்ரீ சுவாமிநாதசுவாமிக்கு சந்தனம்‌, விபூதி அபிஷே 
கங்களும்‌, விசேஷ தினங்களில்‌ சாத்தப்பெரும்‌ சொர்ண 
கவசம்‌, சகஸ்ரநாம மாலை, ரத்ன கிரீடம்‌, வைரவேல்‌, 
வைர சட்கோணம்‌, வைர பதக்கம்‌, வைரதிலகம்‌ சாத்தப்‌ 
பெற்று தரிசிக்க ஆயிரம்‌ கண்கொண்டு பார்த்தாலு ம்‌ 
போதாது. 


77. ஸ்ரீசுவாமிநாதன்‌ எழுந்தருளியுள்ள பீடம்‌ சிவலிங்கத்‌ 
தின்‌ ஆவுடையார்‌ போன்றும்‌ சுவாமிநாதன்‌ லிங்கத்தின்‌ 
பாணருபமாகவும்‌ அமைந்திருப்பது முருகனே சிவபெரு 
மான்‌. சிவபெருமானே முருகன்‌ என்ற தத்துவத்தை 
விளக்குவதாய்‌ உள்ளது. 


18. பிர்ம்மோத்ஸவ திருவிழாவில்‌ பஞ்சமூர்த்திகளுக்கு 
இத்தலத்தில்‌ கண பதி பாலசுப்பிரமணியர்‌ ஷண்முக 
சுவாமி, உத்சவ சுவாமிநாதசுவாமி, சண்டீசர்‌ இவர்களே 
எழுந்தருளுவது இத்தலத்து சிறப்புகளில்‌ ஒன்று. 
1, ஸ்தலபுராண நூல்கள:- 

இத்தலபுராணம்‌ மகாபுராணம்‌ என்ற பிர்மகை 


வர்த்த புராணத்தில்‌ 16 அத்தியாயத்தில்‌ சுவாமிமலை 
மகாத்மியம்‌, பஞ்சாட்சர பெருமை, குருநாதன்‌ பெருமை, 


2௪ 


ீர்த்தங்களின்‌ பெருமை, சுவாமிநாதன்‌ தரிசனப்பெருமை, 
.கண்கொடுத்த விநாயகர்‌ பெருமை, ஸ்ரீ மீனாக்ஷி சுந்தரேசர்‌ 
பருமை முதலியன விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. டை வட 
மொழியிலிருந்து, தமிழிலும்‌ சம்ஸ்கிருதத்திலுமாக இவ்வூர்‌ 
சாம்பமூர்த்தி பாகவதர்‌ அவர்களால்‌ ஒரு புத்தகம்‌ வெளி 
பிடப்பட்டிருக்கிறது. சுவாமிநாததாசர்‌ என்பவரால்‌ வசன 
நடையில்‌ ஒரு தலபுராணமும்‌ வெளிவந்துள்ளது. அதில்‌ 
தமிழ்ப்புராணச்‌ செய்யுளிலிருந்து எ.முதியதாகக்‌ கூறுகிறார்‌. 
அத்தமிழ்ப்‌ புராணம்‌ தற்போது இருப்பதாகத்‌ தெரிய 
வில்லை. அதன்பின்‌ தேவஸ்தானத்தாரால்‌ சுவாமிமலை 
குலபுராணம்‌ என்ற பெயரில்‌ 1968ல்‌ வெளியிடப்பட்டு 
ஐந்து பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளது. 6-வது பதிப்பாக 
இந்நூல்‌ வெளிவந்துள்ள து. 


2. தீர்த்தங்களின்‌ மகிமை:- 


இத்தலத்திற்கு 1. வச்சிர தீர்த்தம்‌ (கிணறு) ௮. 
குமார தாரை (காவிரி) 8. சரவண தீர்த்தம்‌ 4. நேத்திர 
புஷ்கரணி 5. பிர்ம தீர்த்தம்‌ முதலியன பழய புராணங்‌ 
களில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. தீர்த்தமகிமையை 
இங்கு சுருக்கமாக கொடுக்கப்படுகின்‌ றன. 


2. வச்சிர தீர்த்தம்‌:- 


இத்தீர்த்தம்‌ கிணராக உள்ளது. இதனை க்ஷேத்திர 
கூபம்‌, சுவாமி கூபம்‌ என்று புராணம்‌ கூறுகிறது. சிவ 
பெருமான்‌ திருக்கையில்‌ உள்ள சூலாயுதத்தால்‌ உண்டாக்‌ 
கப்பட்டதென்பர்‌. ரவிமித்திரன்‌ என்ற அந்தணன்‌ இந்த 
நீரில்‌ நீராடி பித்ரு கடன்கள்‌ செய்து தன்‌ குலத்தை 
ஈடேற்றினான்‌, புஷ்ப வனம்‌ என்ற ஊரில்‌ வசித்த வசு 
சான்பவன்‌ மகப்பேறு கருதி தன்‌ மனைவி காந்திமதியுடன்‌ 
தீர்த்தயாத்திரை செய்து வந்தான்‌. ஒரு நாள்‌ காட்டில்‌ 
உள்ள ஓர்‌ குளத்தில்‌ நீராட வசுவானவன்‌ ஆண்‌ வடிவம்‌ 
மாறி பெண்ணானான்‌. மனைவி காந்திமதி மிக வருந்தி 
இறைவனை வேண்டிக்கொண்டாள்‌. அப்பொழுது நாரதர்‌ 
இங்கு வந்து சுவாமிமலை சென்று வச்சிர தீர்த்தத்தில்‌ 
நீராடுக என்றார்‌. அவ்வாறே வசுவானவன்‌ சுவாமிமலை 


24 


வந்து வச்சிர தீர்த்தத்தில்‌ நீராடி மீண்டும்‌ ஆண்‌ உ 
வத்தைப்பெற்று மகப்பேற்றையும்‌ அடைந்தான்‌. ஆகவே 
இத்தீர்த்தம்‌ உடல்‌ நோயைப்போக்கும்‌ சக்தி வாய்ந்தது. 
மக்கட்பேற்றைத்‌ தரவல்லது. ப 


4. குமாரதாரை தீர்த்தம்‌: 

குமாரதாரை என்ற (காவிரி ஆறு) தெற்கு சன்னதி 
யில்‌ நேரில்‌ உள்ளது (ஒரு பர்லாங்கில்‌), கங்காதேவி தன்‌ 
பாவம்‌ நீங்கத்‌ தாழ்சடைபெருமானை வேண்டி இத்தலத்தில்‌: 
காவிரியோடு கலந்து எப்பொதும்‌ உறைகின்றாள்‌. மக்கள்‌ 
தன்மீது கழுவி விடும்‌ பாபத்தை நீக்க குமாரக்கடவுளான 
சுவாமிநாதன்‌ திருவருளைப்‌ பெற்றாள்‌. குமரனை தரிசிக்க 
வந்த கங்கை பிரபுவை விட்டு நீங்கப்பிரியமில்லாது. 
தீர்த்தஉருவமாய்‌ காவிரியில்‌ ஒன்றிப்பெருகினாள்‌. குமரன்‌ 
தரிசனத்துக்காக தாரையாக ( நீர்பெருக்காக ) கங்கை 
காவிரியில்‌ கலந்தபடியால்‌ இங்குள்ள காவிரிக்கு குமார 
தாரை எனப்பெயர்‌ வழங்கலாயிற்று. 


5. சரவண தாரத்தம்‌;- 

இப்பெயர்‌ கொண்டகுளம்‌ கோயிலுக்கு வடகிழக்கு, 
பாகத்தில்‌ உள்ளது. சரவணன்‌ என்ற ஒரு சிறுவன்‌ ஐம 
தக்கினி முனிவருடைய சாபத்தால்‌ கரடியாய்‌ மாறிய தன்‌ 
தந்தை மூழ்கி சாபம்‌ நீங்குவதற்காக உண்டாக்கினான்‌. 
அச்சிறுவனுடைய தந்‌ைத இத்தீர்த்தத்தில்‌. நீராடி எம்‌ 
பெருமானுடைய பேரருளால்‌ கரடி உருவம்‌ நீங்கப்பெற்று 
மனித உருவமெய்தினான்‌. 


6. கேத்திர புஷ்கரணி: 

சுவாமிநாதசுவாமி கோவில்‌ திருமுன்‌ நேர்‌ கிழக்கில்‌: 
கீழவீதியில்‌ உள்ள குளமாகும்‌. இது ஒரு அழகிய குளம்‌. 
அண்மையில்‌ திருப்பணி செய்யப்பெற்றுள்ள து. கந்தப்‌ 
பெருமானின்‌ திருக்கையில்‌ உள்ள ஞான சக்தியான 
வேலாயுதத்தினால்‌ உண்டுபண்ணப்பட்டதென்பர்‌. இதை 
சுவாமி புஷ்கரணி எனவும்‌ அழைப்பதுண்டு. சுமதி என்‌ 
பவன்‌ பார்க்கத்தகாத பொருளைபார்க்கக்கூடாது' என்ற 
பெரியோர்களின்‌ ஆணையை மீறினான்‌. அக்குற்றத் தினால்‌. 


29 


அவன்‌' தன்‌ ' இரு கண்களையும்‌ இழந்தான்‌. பின்‌ மனம்‌ 
வருந்தி பரத்துவாஜ முனிவரை வணங்கித்‌ தன்‌ குறையைப்‌ 
போக்கவேண்டினான்‌. பரத்துவாஜர்‌ இந்த நேத்திர புஷ்‌ 
கரணியில்‌ நீராடி சுவாமிநாதனைத்‌ தரிசனம்‌ செய்யச்‌ 
சொன்னார்‌. சுமதியும்‌ அவ்வாறே செய்து இழந்த கண்களை 
மறுபடியும்‌ பெற்றான்‌. இத்தீர்த்தத்தில்‌ கார்த்திகை மாதம்‌ 
ஞாயிற்றுக்கிமை தோறும்‌ தீர்த்தவாரி நடைபெற்று 
வருகிறது. அது வன்றி சப்தரிஷி வாக்கியம்‌ என்ற சோதிட. 
நூலில்‌ பரிகார காண்டத்து இத்தீர்த்தம்‌ மிகச்‌ சிறப்பாக 
எடுத்துக்காட்டப்பெற்றுள்ள து. 
7.  பிர்மதீர்த்தம்‌:- 

இந்த தீர்த்தத்தைப்பற்றிய குறிப்பு பழைய தல 
புராண நூலில்‌ காணப்படுகிறது. ஒரு சமயம்‌ பிரமன்‌ 
சிவபெருமானை தரிசிக்கக்‌ கருதி ஹம்ஸவாகனமேறி கைலா 
யம்‌ வந்தார்‌. அப்பொழுது வாயிலில்‌ நவவீரர்களுடன்‌ 
இருந்த முருகப்பெருமானைப்‌ பார்த்தும்‌, பார்க்காததுபோல்‌ 
உள்ளே சென்றார்‌. சிவபெருமான்‌ அருள்‌ பெற்று வெளியில்‌ 
வரும்பொழுதும்‌ முன்போலவே கவனியாது வெளிச்‌ 
சென்றார்‌. இந்தச்‌ செயலைக்கண்ட சுப்பிரமணியருக்கு. 
கோபம்‌ ஏற்படவே நவவீரர்களில்‌ ஒருவரான வீரபாகுவை 
அழைத்து பிர்ம்மனை அழைத்துவரச்‌ செய்தார்‌. பிர்மனைப்‌ 
பார்த்து வீண்‌ கர்வத்தால்‌ அன்றோ என்னை அலகூியம்‌ 
செய்து சென்றீர்‌. அப்படியானால்‌ ஓம்‌ என்ற பிரணவத்‌ 
துக்குப்‌ பொருளை இப்பொழுது சொல்லும்‌ என்றார்‌. பிர்மன்‌ 
பிரணவத்தின்‌ பொருளை உரைக்க இயலாமல்‌ திகைத்தார்‌; 
அதனால்‌. பிர்ம்மனை முருகன்‌ சிறையில்‌ இட்டார்‌. படைப்‌ 
புத்தொழில்‌ நின்றிடவே சிவபெருமான்‌ அதனை அறிந்து 
குமார சுவாமியிடம்‌ சொல்லி பிர்ம்மன விடுதலை செய்தார்‌. 
பிறகு பிரமன்‌ பிரணவத்தின்‌ பொருளை அறிய ஆவல்‌ 
கொண்டு சுவாமிமலைக்கு வந்து திவ்யமான பிர்ம்ம தீர்த்தம்‌ 
என்ற ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி கரையிலே ஒரு சிவ 
லிங்கம்‌ பிரதிஷ்டை செய்து அதற்கு பிர்ம்ம லிங்கம்‌ எனப்‌ 
பெயர்சூட்டி பலநாள்‌ பூசித்து , வந்தார்‌. சிவபெருமான்‌ 
எதிரில்‌ தோன்றி ஸ்ரீ சுவாமிநாதனைப்‌ பூசித்து பிரணவத்‌ 
தின்‌ பொருளைக்கேட்டுணர்வீராக என்று கூறினார்‌. அவரும்‌ 


26 


அவ்விதமே ஸ்ரீ சுவாமிநாதசுவாமியை பூஜித்து வந்தார்‌. 
சுவாமிநாதனும்‌ பிர்ம்மனுக்கு வள்ளிதேவசேனா சமேதராய்‌ 
எதிர்தோன்றினார்‌. பிர்ம்மன்‌ குமார குருவை வணங்கி 
எனக்கு பிரணவத்தின்‌ பொருளை உபதேசிக்க வேண்டும்‌. 
என்று வேண்டிக்கொண்டார்‌. சுவாமிநாதனும்‌ இத்தலத்‌ 
தில்‌ பிர்ம்மனுக்கு பிரணவார்த்தங்ககை உபதேசித்தார்‌. 
பிர்ம்மனும்‌ மிக்க சந்தோஷமடைந்து சத்யவலேோக ம்‌ 
சென்றார்‌. பிரம்மனால்‌ பூஜிக்கப்பட்ட லிங்கத்திற்கு பிர்ம்‌ 
மேசுரர்‌ என்றும்‌, குளத்திற்கு பிர்ம்மதீர்த்தம்‌ என்றும்‌ 
அன்றையிலிருந்து பெயர்கள்‌ ஏற்பட்டன என்பதாக 
புராண வரலாறு கூறுகிறது. 


குருவாய்‌ உபதேசம்‌ செய்த வரலாறு 


7. நைமிசாரண்யம்‌ என்ற இடத்தில்‌ சூதபுராணிகா்‌ 
ஏனைய முனிவர்களுக்கு எடுத்துறைத்த சுவாமிமலை தலப்‌ 
பெருமை என்னும்‌ பகுதியில்‌ ஸ்ரீ நந்தியெம்‌ பெருமான்‌ 
அகத்திய முனிவருக்கு எடுத்துரைத்த மந்திரோபதேச 
சருக்கத்திலும்‌, கக்சியப்ப சிவாச்சாரியார்‌ இயற்றிய கந்த 
புராணத்திலும்‌ இவ்வுபதேச வரலாறு பேசப்பட்டுள்ளது. 
அதன்‌ சுருக்கமாவது. 


2, ஒரு சமயம்‌ குமாரக்கடவுள்‌ படைத்தல்‌ தொழிலைச்‌ 
செய்துவரும்‌ பிர்ம்மனிடம்‌ ஓங்காரத்துக்கு பொரு ள்‌ 
உரைக்குமாறு வினவினார்‌. பிர்ம்மன்‌ பொருள்‌ தெரியாது 
திகைத்து நிற்கவே பிரணவப்பொருள்‌ தெரியாத பிர்ம்மன்‌ 
படைத்தல்‌ தொழிலுக்குத்‌ தகுதியற்றவன்‌ எனக்கருதி 
தாமே படைத்தல்‌ தொழிலை ஏற்றார்‌. பிர்ம்மனது நான்கு 
தலைகளிலும்‌ குட்டினார்‌, அவனைச்‌ சிறையிலும்‌ இட்டார்‌. 
திருமாலும்‌ பிர்ம்மனைச்‌ சிறையிலிருந்து விடுவிக்க நினைத்து 
திருக்கைலாய மலைக்குச்‌ சென்று நந்தியெம்பெருமான்‌ 
அனுமதி பெற்று உள்ளே சென்று சிவபெருமானிடம்‌ 
பிர்ம்மனச்‌ சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டுமென 
வேண்டிக்கொண்டார்‌. நந்தியெம்பெருமான்‌ வாயிலாகச்‌ 
சிவபெருமான்‌ பிர்ம்மனை, விடுவிக்க முருகப்பெருமானுக்குச்‌ 
சொல்லி அனுப்பினார்‌ முருகன்‌ மறுத்து விட்டார்‌. அது 
கேட்டு எம்பெருமான்‌ திருநகை புரிந்து இட்ப வாகனத்தில்‌ 


97 


அமர்ந்து திருமால்‌ தேவர்கள்‌ புடைசூழக்‌ கந்தவெற்பை 
அடைந்தார்‌. பிள்ளையான முருகனிடம்‌ பிர்ம்மனைச்‌ சிறை 
யிலிருந்து விடுவிக்க ஆக்ஞை இட்டார்‌. தந்‌ைத சொற்‌ 
"கேட்ட தனயன்‌ பக்கத்தில்‌... இருந்த வீரர்களை -அனுப்பி 
பிர்மமனைக்‌ கொண்டுவரச்செய்தார்‌. சிவபெருமான்‌ பிர்ம்‌ 
மனைப்‌ பார்த்து முன்போலவே படைப்புத்தொழிலை நீரே 
செய்து வருவீராக எனக்‌ கட்டளை இட்டருளினார்‌. 


8. பிறகு சிவபெருமான்‌ தன்‌ மைந்தன்‌ முருகப்‌ 
பொருமானை அழைத்து தமது மடியில்‌ அமர்த்திக்கொண்டு 
மைந்தனே வா. நான்முகன்‌ அறியாத பிரணவப்பொருளா 
எனக்குச்‌ சொல்லுவாயாக என வினவினார்‌. அப்போது 
முருகக்கடவுள்‌ அண்ணலே பிரணவப்பொருளை இரகசிய 
மாக கூறுவதேயன்றி யாவரும்‌ அறியக்‌ கூறலாகுமோ 
என்று கூற சிவபெருமான்‌ மைந்தனே தமக்குத்‌ 
குனிமையிலேயே கூறுக என்று புன்னகையுடன்‌ திருவாய்‌ 
மலர்ந்து தமது திருச்செவிசாய்த்தார்‌. முருகப்பெருமானும்‌ 
முழமுதற்‌ குருவாகிய சிவபெருமானுக்கு குருவாய்‌ பிரணவ 
மந்திரப்பொருளை உபதேசித்தார்‌. அதுகேட்டு மகிழ்ந்து 
ஞான நாயகராகிய கைலாசபதி திருவருள்‌ புரிந்து குமாரக்‌ 
கடவுளை மந்திரோபதேசம்‌ செய்த அத்தலத்திலேயே அருள்‌ 
பாலித்துக்‌ கொண்டிருக்க திருவருள்‌ புரிந்து இருக்கும்படி 
ஆக்ஞாபித்து சிவபெருமான்‌ திருக்கைலாயம்‌ சென்றார்‌. 
இவ்வுண்மை வரலாற்றை இரண்டாம்‌ பிரகாரம்‌ கீழ்பக்கம்‌ 
உள்ள சுதைவேலை பிம்பங்கள்‌ மூலம்‌ நன்கு விளக்கப்‌: 
பட்டிருக்கிறது. 

4. இக்கருத்தினை வலியுறுத்தும்‌ மேற்கோள்களாவன. 
“அகமகிழ்‌ வெய்தியங்கண்‌ தண்ணிளங்‌ குமரன்‌ தன்னைத்‌ 
குலைமையோடு இருப்ப நல்கி” என்றும்‌ “'தாரகத்துருவமாம்‌. 
தலைமையெய்திய ஏரகத்தறுமுகன்‌”” என்றும்‌, கச்சியப்ப 
சிவாச்சாரியார்‌ திருவாக்கிட்டார்‌. ' பொன்னங்கடுக்கைப்‌ 
பம்‌ பயான்‌ போற்றிசைப்ப முன்னம்‌ பிரமம்‌ மொழித்‌ 
தோனே ?” எனக்‌ குமரகுருபரரும்‌ திருவாக்கிட்டார்‌. 

8. முருகன்‌ சுவாமிநாதன்‌ தரிசனத்தினால்‌ ஏற்படும்‌ 
நன்மைகளை. அப்படியே கந்தர்‌ கலிவெண்பா எடுத்துரைக்‌ 
கிறது. 


28 
1]. பிறவித்துன்பத்தைப்‌ போக்கவல்லது-சுவாமி 
நாதன்‌ தரிசனம்‌. 

௨, இடையூறுகள்‌, .. நோய்கள்‌, பில்லிசூன்யம்‌ 
போன்ற ஏவல்‌ வினைகள்‌, பாம்பு, பிசாசு, கொடிய பூதம்‌ 
பெரும்‌ தீ, நீர்‌ வெள்ளம்‌, பகைவர்கள்‌ இவைகளினின்றும்‌ 
காத்து ரக்ஷிப்பது - சுவாமிநாதன்‌ தரிசனம்‌. 


9, தீமை விளைவிக்கும்‌ கொடிய நஞ்சுகொண்ட 
கொடிய விலங்குகள்‌ முதலியன எவையாயினும்‌ எவ்விடத்‌ 
தில்‌ எப்போது வந்து எதிர்த்தாலும்‌, அவ்விடத்தில்‌ அப்‌ 
போதே தம்‌ அடியார்‌ முன்பு பச்சைமயில்‌ வாகனத்துடன்‌ 
அருள்கொண்ட அழகிய திருமுகத்துடன்‌ எழுந்தருளி 
ரக்ஷிப்பது - சுவாமிநாதன்‌ தரிசனம்‌. 


இத்தலத்தில்‌ முத்தி அடைந்தவர்‌ வரலாறுகள்‌. 

7, முன்னொரு காலத்தில்‌ பிரகதசுவரர்‌ என்ற அந்த 
ணன்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ அரும்‌ கலைஞனாகவும்‌, தூய 
மனம்‌ படைத்தவராகவும்‌ இருந்தார்‌. இறைவ அவர்‌ 
௮கக்‌ கண்ணால்‌ நிஜஸ்வரூபத்துடன்‌ காணவிரும்பித்‌ தவம்‌ 
செய்தார்‌. பல தலங்களுக்கும்‌ தலயாத்திரை செய்து வந்‌ 
தார்‌. இவ்வாறு தலயாத்திரை செய்துவரும்பொழுது திரு 
வேரகம்‌ என்ற பதிக்கும்‌ வந்தார்‌. இங்கு வந்தபின்‌ அருள்‌ 
மாமணியான சுவாமிநாதசுவாமி நேரில்‌ காட்சி தந்தார்‌. 
பிரகதசுவரர்‌ மிக மகிழ்ந்து இத்தலப்‌ புண்ணிய தீர்த்தங்‌ 
களுள்‌ ஒன்றானதும்‌ மிக்க பெருமைவாய்ந்ததுமான வச்சிர 
தீர்த்தக்கரையில்‌ ஒரு மடம்‌ அமைத்துக்கொண்டு தங்கி 
ஸ்ரீ சுவாமிநாதனை நித்தம்‌ வழிபட்டு வந்தார்‌. ஒரு நாள்‌ 
பிர்ம்மகத்தி பாபம்‌ சூழ்ந்த வேறொரு அந்தணன்‌ அங்கு 
வந்து பிரகதசுவரரை வணங்கி தனக்குற்ற பிர்ம்மகத்தி 
தோஷம்‌ நீங்க வழிகேட்டான்‌. உடனே அந்த தபோதனர்‌ 
நீ பல பிறவிகளில்‌ செய்த சிவ புண்ணியத்தால்‌ இத்தலம்‌ 
மேவினாய்‌. அஞ்சாதே தன்மை ஏற்படும்‌ என அவன்‌ 
மனத்தைத்‌ தேற்றி ஒரு வரலாற்றையும்‌ கூறினார்‌. அவ்‌ 
வரலாறு பின்வருமாறு. ட 


டி 


ச. . ஆங்காங்கு ஆடைகளைத்திருடி அவைகளைக்‌ களவு 
டன்‌ விற்றுப்பிழைக்கும்‌ ஓர்‌. கொடிய அந்தணன்‌. தீச்‌ 
செயலின்‌ பய்னாய்‌ வெண்குட்ட நோயால்‌ பீடிக்கப்‌ 
பட்டான்‌. ஒரு சமயம்‌ உணவின்றி வருந்தி அலைந்து வாடி 
இப்புண்ணியத்தலத்தை அடைந்தான்‌. அப்போது இரவு 
நேரம்‌. ஓர்‌ வீடு அதனுள்‌ யாவரும்‌ அயர்ந்திருநீதனர்‌. 
உள்ளே புகுந்தான்‌. ஆடை ஆபரணங்களைத்‌ திருடிக்‌ 
கொண்டிருந்தான்‌. விழித்துக்கொண்ட அவ்வீட்டுக்காரா 
கள்‌ அக்கள்ள அந்தணனை அடித்து விரட்டினர்‌. ஓடி 
வருகையில்‌ இந்த வச்சிர தீர்த்தமாகிய கிணற்றில்‌ விழுந்து 
விட்டான்‌. இரவு முழுவதும்‌ அக்கிணற்றுக்குள்ளேயே 
தங்கி இருந்தான்‌. பொழுது விடிந்ததும்‌ ஊர்க்காரர்கள்‌ 
அவனைக்‌ கிணற்றிலிருந்து வெளியே எடுத்தனர்‌. அவன்‌ 
உடல்‌ வெண்குட்டம்‌ நீங்கி பொலிவுடன்‌ விளங்கிற்று. 
அந்த அந்தணனுக்கே வியப்பை அளித்தது. இது இந்த 
வச்சிர தீர்த்தத்தின்‌ பெருமை என எல்லோரும்‌ உணர்ந்‌ 
தனர்‌. ஆதலால்‌ நீயும்‌ இந்த தீர்த்தத்தில்‌ மூழ்கி நம்‌ 
சுவாமிநாதனை வழிப்பட்டால்‌ பிர்ம்மகத்தி தோஷம்‌ நீங்கப்‌ 
பெறுவாய்‌ என்றும்‌. பிர்ம்மகத்தி தோஷம்‌ கொண்ட 
அந்த அந்தணன்‌ அவ்வாறே செய்யத்‌ தோஷம்‌ நீங்கித்‌ 
தூயவனானான்‌ . 


யக்ஞமித்திரன்‌ அருள்பெற்றது. 

8. யக்ஞமித்திரன்‌ என்ற ஒருவனும்‌ பன்னிரெண்டு 
ஆண்டுகள்‌ இத்தலத்தில்‌ இந்த வஜ்ஜிர தீர்த்தத்தின்‌ கரை 
மரல்‌ தவம்‌ செய்து இறைவனால்‌ அறிவிக்கப்பெற்று, குமார 
தாரையெனப்‌ பெயர்கொண்ட காவிரி நீரில்‌ நீராடி நாள்‌ 
தோறும்‌ சுவாமிநாதனை வழிபட்டுத்‌ தனது மகனது ஊமை 
என்ற ஊனமும்‌ நீங்கப்பெற்றான்‌. அவனது மகன்‌ நிறைந்த 
கல்விமானாகவும்‌ ஆனான்‌. இவ்வாறு இத்தலத்தில்‌ தங்கி 
தீர்த்த ஸ்நானங்கள்‌ செய்து ஸ்ரீசுவாமிநாதனை வழிபட்டால்‌ 
தோய்கள்‌, பாபங்கள்‌ நீங்கப்பெற்று கல்விப்பேறு, மக்கட்‌ 
பேறு, பொருட்பேறு என்பன போன்ற எல்லா நன்மை 
களையும்‌ கையுமெய்யுமாகப்‌ பற்று இன்புறுவார்கள்‌ 
என்பது திண்ணம்‌. 


30 


4. சுகப்பிரம்ம ரிவி இத்தலத்தில்‌ தவம்‌ செய்து முக்தி 
அடைந்துள்ளதாகவும்‌ பேச்சு வழக்கில்‌ உள்ளது. 


கண்கொடுத்த விகாயகர்‌ வரலாறு. 


2. பழய தலபுராணத்தில்‌ 16-வது சருக்கத்தில்‌ விரி 
வாகக்‌ கூறப்பட்ட கண்கொடுத்த விநாயகர்‌ (நேத்திர 
விநாயகர்‌) வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு. 


கொங்கு நாட்டில்‌ பிறந்த ஒருவன்‌ பிறவிக்குருடனாக 
இருந்தான்‌. அவன்‌ சுவாமிமலையை அடைந்து ஒரு நாள்‌ 
முழுவதும்‌ உணவு அகப்படாமையால்‌ வருந்தி பட்டினி 
கிடந்து மறுநாள்‌ அதிகாலையில்‌ குமாரதாரை என்னும்‌ 
காவிரியில்‌ நீராடி கிரிப்பிரதக்ஷ்ணம்‌ செய்து நேத்திர புஷ்‌ 
கரணியில்‌ மறுபடியும்‌ நீராடி ஆலயம்‌ சென்று மலைமேல்‌ 
ஏறினார்‌. விநாயகர்‌ முன்‌ சென்றார்‌. அருகில்‌ அவனுடன்‌ 
இருந்து வழிகாட்டி வந்தவர்கள்‌. இது விநாயகர்‌ சன்னிதி 
என அவனிடம்‌ காட்டினார்கள்‌. ' அக்கணமே ஸ்ரீ விநாயகப்‌ 
பெருமான்‌ திருவருளால்‌ அவனது கண்கள்‌ குருடு நீங்கப்‌ 
பெற்று பார்வை பெற்றனன்‌. அன்று முதல்‌ இந்த 
விநாயகருக்கு நேத்திர விநாயகர்‌ எனவும்‌ கண்கொடுத்த 
விநாயகர்‌ எனவும்‌ திருப்பெயர்கள்‌ ஏற்பட்டன. இவர்‌ 
மிகவும்‌ வரப்பிரசாதம்‌ உள்ளவர்‌. இந்த விநாயகர்‌ மேலே 
துவஜஸ்தம்பத்தின்‌ அருகே வீற்றிருக்கின்றார்‌. 


ஸ்ரீ மீனாக்ஷி சு௩்‌ தரேசர்‌ வரலாறு. 


6. கீழ்க்கோயிலில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ மீனாக்ஷி 
சுந்தரேசரின்‌ வரலாற்றின்‌ பெருமை தலபுராணத்தில்‌ விரி 
வாகக்‌ கூறுவதன்‌ சுருக்கம்‌. 


மதுரையிலே அரசராயிருந்த மகா சிவபக்தரான 
வரகுண பாண்டியன்‌ என்பவர்‌ அறியாமையால்‌ செய்த 
பிர்ம்மகத்தி தோஷம்‌ முதலியன நீங்கச்‌ சோழநாட்டுச்‌ 
சிவத்தலமான திருவிடைமருதூர்‌ நோக்கி வந்து கொண்‌. 
டிருந்தார்‌. வரும்‌ வழியில்‌ சுவாமிமலைத்தல்த்தில்‌ தங்கினார்‌. 
இங்கு தங்கும்படி இறைவன்‌ ஆனை எற்பட்டது. "மதுர 


91 


ஆலவாய்‌. ' அண்ணல்‌ ' ஸ்ரீ சுந்தரேஸ்வரப்‌ பெருமானையும்‌ 
அருள்‌ கொழிக்கும்‌ அன்னை ஸ்ரீ மீனாக்ஷி அம்மனையும்‌ நாள்‌ 
“தோறும்‌ வழிபடாது உண்பதில்லை, என்ற கொள்கை 
கொண்ட அம்மன்னன்‌ இந்தத்‌ தலத்தில்‌ அவர்களை ஸ்தா 
பித்து. பூஜை செய்து வழிபட்டார்‌. அதன்பின்‌ திருவிடை 
மருதூரை அவர்‌ அடைந்தார்‌. அன்றையிலிருந்து அடி 
யார்களுக்கு அருள்‌ தரிசனம்‌ தந்துகொண்டு இவர்கள்‌ 
இங்கே எழுந்தருளியுள்ளார்கள்‌. இதனால்‌ வரகுண: 
பாண்டியனும்‌ சில திருப்பணிகள்‌ செய்திருக்கக்கூடும்‌ என 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


இந்திரன்‌ வெள்ளையானை விட்ட வரலாறு. 
7. தலபுராணத்தில்‌ ஐந்தாவது சருக்கத்தில்‌ தேவேநீ 


திரன்‌ அருள்‌ பெற்ற வரலாறு மிக விரிவாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. அதன்‌ சுருக்கமாவது. 


ஹரிகேசன்‌ என்னும்‌ கொடிய அரக்கனால்‌ படை. 
வலிவையும்‌, தன்‌ வலிவையும்‌ இழந்த இந்திரன்‌ அசரீரி 
வாக்கு ஒன்றைக்கேட்டு இறைவன்‌ அருந்துணைபுரிய சுவாமி 
மலையாகிய இத்தலத்தை அடைந்தான்‌. ஸ்ரீ சுவாமிநாதனை 
மனமொழி மெய்களால்‌ வழிபட்டு அவன்‌ திருவருளைப்‌ 
பெற்று முன்போலவே இழந்தவலுவை மீண்டும்‌ பெற்றான்‌: 
அப்போது அந்த இந்திரன்‌ தன்‌ நினைவுக்காகத்‌ தன்‌ 
வாகனமாகிய ஐராவதத்தை (அதாவது) வெள்ளையானையை 
சுவாமிநாதன்‌ திருமுன்‌ நிறுத்திச்‌' சென்றான்‌. அந்த 
வெள்ளையானை மயில்‌ இருக்கவேண்டிய இடத்தில்‌ சுவாமி 
முன்‌ இன்றும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


பூமிதேவி அருள்‌ பெற்றது. 


8, தலபுராணத்தில்‌ தாத்ரிவிருக்ம்‌ என்‌ ற- தல 
விருக்ஷமான்‌ நெல்லி மரத்தின்‌ பெருமை பத்து பதினோரா 
வது சருக்கங்களில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. அதன்‌ 
சருக்கம்‌ வருமாறு, 


9௮ 


. இத்தலத்தில்‌ நெல்லிமரம்‌ தலவிருக்ஷ்மாக உள்ளது 
இந்த மரமானது இன்று கீழ்ச்சுற்றில்‌ தென்‌ கிழக்கில்‌. உள்‌ 
ளது. பூமிதேவியானவள்‌ சிவபெருமானுடைய நெற்றிக்‌ 
கண்ணிலிருந்து உண்டான தீப்பொறிகளைத்‌ தாங்கியபடி 
யால்‌ பார்வதிதேவியால்‌ சபிக்கப்பெற்றாள்‌. விஷ்ணுவின்‌ 
ஆணைப்படி. பூமிதேவி இத்தலத்திற்கு வந்து சுவாமிநாதன்‌ 
திருவருள்‌ பெற்றுச்‌ சாபம்‌ நீங்கப்பெற்று சுவாமிநாதனை 
பிரிய மனமின்றி ஒரு நெல்லி விருக்ஷமாக என்றும்‌ இருந்து 
தரிசித்து வருகிறாள்‌ என்பது பழய நூல்களிலிருந்த புராண 
வரலாருகும்‌. 


மாதவாரி சுவாமிகாத தரிசன பலன்‌. 


ஸ்ரீ நந்தியெம்பெருமான்‌ தலபுராண முடிவில்‌ அகஸ்‌: 
தியரைப்‌ பார்த்து மாதவாரியாக சுவாமிநாத தரிசனத்தின்‌ 
பலனைக்‌ கூறுகிறார்‌. ஓருவன்‌ எவ்வளவு பாபங்கள்‌ செய்த. 
போதிலும்‌ குருநாதனை தரிசனம்‌ செய்யப்போகிறேன்‌ எனச்‌ 
சொன்னாலேயே எல்லாப்‌ பாபங்களும்‌ பறந்துபோகும்‌. பன்‌ 
னிரண்டு மாத பலன்களையும்‌ சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌... 


3. சித்திரை:- சுக்கில பக்ஷம்‌ அஷ்டமி திருவா 
திரை இந்த நாளில்‌ ஸ்வாமி தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்து 
சுவாமிநாதனை தரிசித்தால்‌ பிர்ம்மஹத்தி பாபங்களும்‌ 
போகும்‌. 


2. வைகாசி:- சுக்கில பக்ஷம்‌ அதிதி பரணி நட்சத்‌. 
திரத்தில்‌ காவிரியான குமாரதாரையில்‌ ஸ்நானம்‌ செய்து 
சுவாமிநாதனை தரிசித்தால்‌ பசுவைக்கொன்ற தோஷமும்‌ 
நீங்கும்‌. 

3. ஆனி:- சுக்கில பக்ஷம்‌ ஸப்தமி திதியில்‌ மனம்‌. 
குளிர ஸ்வாமி தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்தால்‌ ஸுராபான 
தோஷம்‌ போகும்‌. 


4. ஆடி:- பெளர்ணமியிலோ அல்லது அமாவாசை 
யிலோ சுவாமி தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்து தக்கோர்‌ 
களுக்கு தானம்‌ செய்து சுவாமிநாதனை தரிசித்தால்‌ தங்கம்‌ 
திருடிய குறை தீரும்‌. ப ப 


99 


5. - ஆவணி :- பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்‌ 
களூடன்‌ கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸ்வர்மி தீர்த்தத்தில்‌ ' 

ஸ்நானம்‌ செய்து சுவாமிநாதனை வழிபட்டால்‌ மேலான 
பதவியைப்பெறலாம்‌. 


6. புரட்டாசி:- அஷ்ட்டமி திதியில்‌ ஸ்வாமி தீர்த்தத்‌ 
தில்‌ ஸ்நானம்‌ செய்து சுவாமிநாதனை தரிசனம்‌ செய்தால்‌ 
அன்னவிக்ரய தோஷம்‌ நீங்கும்‌. 


7. ஐப்பசி:- கிருஷ்ண பக்ஷம்‌ ஞாயிற்றுக்கிழமை 
இந்த நன்னாளில்‌ ஸ்வாமி தீர்த்த ஸ்நானம்‌ செய்து கிரி 
பிரதக்ஷணம்‌ செய்து ஆண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை 
களைச்‌ செய்து அடியார்களுக்கு அன்னமிட்டால்‌ எல்லா 
பாபங்களும்‌ நீங்கி எல்லா மங்களங்களும்‌ உண்டாகும்‌. 


8. கார்த்திகை :- கிருத்திகையிலாவது பெளர்ணமி 
யிலாவது ஸ்வாமி தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌ செய்து பார்வதி 
குமாரரான சுவாமிநாதனை தரிசித்தால்‌ ஏழு பிறவிகளில்‌ 
செய்த பாபம்‌ போகும்‌. நற்குடியில்‌ நல்ல செல்வந்தனாகப்‌ 
பிறப்பான்‌. சுவாமிமலைக்கு அறியாமையால்‌ செல்லாதிருந் 
தால்‌ இழிகுலத்தில்‌ பிறப்பான்‌. 


9. மார்கழி:- மிருக சீரிஷம்‌ கூடிய நன்னாளில்‌ 
ஸ்வாமி தீர்த்த ஸ்நானமும்‌ சுவாமிநாதன்‌ தரிசனமும்‌ அரச 
குலத்தில்‌ பிறக்கும்‌ வாய்ப்பைத்‌ தரும்‌. 


10. தை:- பால்குண அத்தத்தில்‌ ஒருபிடி அன்னம்‌ 
ஏழைகளுக்கு இத்தலத்தில்‌ தந்து சுவாமிநாதன்‌ தரிசனம்‌ 
செய்தால்‌ சுவாமியின்‌ தேர்த்திருவிழாவை நடத்திவைத்த 
( தேர்வடத்தை பிடித்து தேரை இழுப்பதும்‌ தேர்த்திரு 
விழாவை நடத்திவைத்த பயன்‌ உண்டு ந) அனேக வேள்‌ 
- விகள்‌ செய்த பலனைப்‌ பெறுவார்கள்‌. 


11. மாசி:- மகா நக்ஷத்திரத்தில்‌ எந்தத்‌ தீர்த்தத்தி 
லாவது ஸ்நானம்‌ செய்து சுவாமிநாதனை வழிப்பட்டால்‌ 
சம்சாரக்‌ கட்டிலிருந்து விடுபடுவான்‌, 


க்க 


72. பங்குனி £- உத்திர. நக்ஷத்திரத்தில்‌ மெளனமாக 
இருந்து சூர்யோதயத்திற்கு முன்‌ ஸ்வாமி தீர்த்தத்தில்‌ 
ஸ்நானம்‌ செய்து சுவாமிநாதனைப்‌ பூஜித்தால்‌ நினைத்த 
காரியம்‌ நிறைவேறும்‌. 

புராணத்தைப்‌ படிப்பதால்‌ பயன்‌. 
இந்திரராகிப்‌ பார்மேல்‌ இன்பமுற்று இனிது மேவி 
சிந்தையில்‌ நினைத்த முற்றியசிவ கதியதனில்‌ சேர்வர்‌. 


அந்தமில்‌ அவுணர்‌ தங்கள்‌ அடல்‌ கெடமுனிந்த செவ்வேள்‌ 
கந்தவேள்‌ புராணம்‌ தன்னைக்‌ காதலித்து ஓதுவோறே. 


(கத்தபுரரண.ம்‌ தூற்‌.பயன்‌) 





ஸ்ரீ சுவாமிகாதசுவாமி அஷ்டோத்திர சதநாமாவளி 
. ௪௬2௮ 


பழய தலபுராணத்தில்‌ 
நந்திகேசுரர்‌ அகஸ்தியருக்கு அருளியதாக உள்ளது. 


1 ஓம்‌ ஸ்கந்தாய நம: 
பகைவர்களுடைய ஆற்றலைவற்றச்செய்பவன்‌ 
௮ , குகாய நம? 
அடியார்கள்‌ இதய குகையில்‌ இருப்பவன்‌ 
4.,, சண்முகாய நம? 
ஆறுமுகங்களையுடையவன்‌ 
4 , பாலநேத்ரசுதாய நம? 
நெற்றிக்‌ கண்ணன்‌ புதல்வன்‌ 
5. பிரபவே நம? 
சகல கிருத்திய வல்லவன்‌ 
..  பிங்கலாய நம? 
பொன்‌ போலும்‌ நிறத்தான்‌ 
7 , கிருத்திகாஸூநவே நம: 
கார்த்திகை மாதர்களின்‌ குமாரன்‌ 
8. சிகிவாகனாய நம? 
மயில்‌ வாஹனன்‌ 
9, த்விஷட்புஜாய நம? 
பன்னிருகைகள்‌ உடையவன்‌ 
10 , த்விஷண்ணேத்ராய நம: 
பன்னிரண்டு கண்களையுடவன்‌ 
21 , சக்திதராய நம: 
வேலைத்‌ தாங்கியவன்‌ 
42 , பிசிதாசிப்ரபஞ்சநாய நம: ப 
ஊனுண்போராகிய அசுரர்களை அழித்தவன்‌ 
75 ,, தாரகாஸுரஸம்காரினே நம: 
தாரகாசுரனை மாய்த்தவன்‌ 


14 


12 


16 


17 


18 


709 


20 


21 


22 


௮5 


24 


2௦ 


20 


27 


28 


௮9 


99 


72 


92 


32 


92 


92 


29 


29 


929 


௨6 


ரக்ஷோபலவிமர்த்தநாய 'நம: 


ராட்சதர்களின்‌ பலத்தை யடக்கியவன்‌ 
மத்தாய நம? 

புஷ்டியுடையவன்‌ 
பிரமத்தாய நம: 

மிக்க மதம்‌ கொண்டவன்‌ 
உன்மத்தாய நம: 

பித்தன்‌ 
ஸுரலங்கஸ்யரக்ஷித்ரே நம: 

தேவக்கூட்டங்களை காப்பவன்‌ 
தேவஸேனாபதயே நம: 

தேவசேனைக்கு அதிபதி 
ப்ராக்ஞாய நம? 

ஞானம்‌ உடையவன்‌ 
கிருபாளவே, நம: 

க்ருபை உள்ளவன்‌ 
பக்தவஸத்லாய நம: 

பக்தரிடத்துப்‌ பிரியமுள்ளவன்‌ 
உமாஸுதாய நம? 

உமாதேவியின்‌ குழாரன்‌ . 
சக்திதராய நம: 

வலிமையுள்ளவன்‌ 
குமாராய நம? 

இளமையோடு இருப்பவன்‌ 
க்ரெளஞ்சதாரிணே தம. 

க்ரவுஞ்சமலையை தொளைத்தவன்‌ 
ஸேநாந்யே நம: 

சேனைக்கு அதிபதி 
அக்னிஜன்மனே நம: க 
விசாகாய நம: 

விசாக நக்ஷத்திரத்தில்‌ தோன்றினவன்‌ 


97 


80 ஓம்‌ சங்கராத்மஜாய நம: 


5] 


52 


க்கி 


கி4 


கக 


56 


47 


58 


89 


40 


ஆ] 


42 


த்த 


ம்ம்‌ 


ஆத்‌ 


ச்ச்‌ 


சங்கரநிடத்து உதித்தவன்‌ 
சிவஸ்வாமிநே நம: 
சிவபெருமானுக்கு சுவாமி 
கணஸ்வாமிநே நம: 
கணங்களுக்குத்‌ தலைவன்‌ 
ஸர்வஸ்வாமிந நம: 
சகலருக்கும்‌ கடவுள்‌ 
ஸநாதநாய நம? 
அழிவில்லாதவன்‌ 
அநந்தஸக்தயே நம: ப 
அளவிடமுடியாத சக்தியையுடையவன்‌ 
அக்ஷோப்பியாய நம: 
துன்பம்‌ இல்லாதவன்‌ 
பார்வதீப்பிரியநந்தநாய நம: 
பார்வதிக்குப்‌ பிரியமான புதல்வன்‌ 
கங்காஸாுதாய நம: 
கங்கையின்‌ புத்திரன்‌ 
ஸூரோத்பூதாய நம 
சரவணத்தில்‌ உதித்தவன்‌ 
பாவகாத்மஜாய நம? 
அக்நியில்‌ பிறந்தவன்‌ 
ஆத்மபுவே நம: 
கணக்கு, தானே பிறந்தவன்‌ 
அக்நிகர்ப்பாய நம: 
அக்னியைத்‌ தன்னிடத்து வைத்திருப்பவன்‌ 
சமீகாரப்பாய நம: 
வன்னியில்‌ உண்டானவன்‌ 
விஸ்வரேதஸே நம? 
பரமசிவன்‌. வீர்யத்தில்‌ உண்டான வன்‌ 
ஸுராரிக்னே நம: 
சுரர்பகைவர்களாகிய அசுரர்களை அழித்தவன்‌ 


38 


46 ஓம்‌ ஹிரண்யவர்ணாய நம? 


47 


489 


49 


50 


51 


52 


58 


54 


55 


56 


57 


59 


௮9 


60 


61 


22 


72 


பொன்னிற மேனியன்‌ 


சுபக்கிருதே நம: 
மங்கள த்தைச்‌ செய்கிறவர்‌ 


வஸுமதே நம: 


வசுக்களின்‌ ஸ்வரூபன்‌ 
வடுவேஷத்ருதே நம: 

ப்ரம்மாசாரி வேடம்தாங்கியவன்‌ 
ஜ்ரும்பாய நம: 

தனக்குத்தான்‌ 'ஓப்பானவன்‌ 
பிரஜ்ரும்பாய நம: 

விசேஷமான மலர்ச்சியை உடையவன்‌ 
உஜ்ரும்பாய நம: 

மிகுந்த மிடுக்கு உடையவன்‌ 
கமலாஸன ஸன்னுதாய நம: 

பிரும்மாவால்‌ துதிக்கப்படுபவன்‌ 
ஏகவர்ணாய நம? 

ஒரெழுத்தானவன்‌ 
த்விவர்ணாய. நம? 

இரண்டெழுத்தானவன்‌ 
த்ரிவர்ணாய நம: 

மூன்றெழுத்தானவன்‌ 
சதுர்வர்ணாய நம: 

நான்கு எழுத்தானவன்‌ 
பஞ்சவர்ணாய ௫40: 

ஐந்தெழுத்தானவன்‌ 
ப்ரஜாபதயே நம: ப 

ப்ரம்மாவாக இருப்பவன்‌ 
பூஷ்ணே நம? 

சூரியனாக உலகிற்கு ஒளிதருபவன்‌ 
கபஸ்தினே நம: 


'ஒளிமயன்‌ 


99 


62 ஒம்‌ கணநாய நம: 


68 


64 
66 
66 
67 
685 
69 
70 
71 
72 
78 
74 
76 
76 


77 


22 


33 


22 


22 


22 


3171 


கணங்களுக்கு “தலைவன்‌ 
சந்திரவர்ணாய நம? 

சந்‌ ரனைப்போல்‌ வண்ண்மும்‌ 

குளிர்ச்சியும்‌ உள்ளவன்‌ 

கலாதராய்‌ 'நம: 

பிறையைச்‌ சூடினவன்‌ 
மாயாதராய நம: 

மாயையைத்‌ தரித்தவன்‌ 
மகாமாயினே நம்‌: 

பெரியமாயையை உடையவன்‌ 
கைவல்யாய நம? 

மோட்ச உலகுள்ளவன்‌ 
ஸகலாத்மகாய நம? 

சகல உயிர்களிடத்தும்‌ உள்ளவன்‌ 
விஸ்வயோனயே: நம: 

ஜெகத்காரணன்‌ 
அமேயாத்மனே நம: 

அளவிடற்கரிய மகிமை உடையவன்‌ 
தேஜோ,நிதயே நம: 

ஒளிக்கு இருப்பிடமானவன்‌ 
அநாமயாய நம? ப 

பிணி அற்றவன 
பரமேஷ்டினே நம: 

'உத்தம்பத்வியில்‌ 'இருப்பவன்‌ 
குரவே நம: 

குருமூர்த்தயானவன்‌ 
ப்ரம்மணே நம: 

பரப்ரம்மமானவன்‌ 
டன நம? 

வேதத்தின்‌ உட்பொருளாய்‌ இருப்பவன்‌ 

விராட்வபுஷே நம: 

பருத்த தேகமுடைபபலர்‌ . 


79 ஓம்‌ 


79 
90 


81 


58 
84 
85 
86 
67 
88 
89 
90 
91 
92 


8 


92 


292 


சச்‌ 


ஸ்‌ 


புளிந்த கன்யாபர்த்ரே நம? 

குறமகள்‌. நாயகன்‌ 
மகாஸார ஸ்வதப்ராதாய நம? 

வேதாந்தப்‌ பொருளானவன்‌ 
ஆஸ்ரிதா கிலதாத்ரே நம: 

அடைந்தவர்கட்கு எல்லாம்‌ தருபவன்‌ 
சோரக்நாய நம? 

திருடரை அழிப்பவன்‌ 
ரோகநாசநாய நம? 

பிணிகளை அழிப்பவன்‌ 
அனந்தமூர்த்தயே நம: 

முடிவில்லாத உருவங்களையுடையவன்‌ 
ஆனந்தாய நம: 

ஆன நீதமயன்‌ 
சிகண்டிக்ருதகேதநாய நம: 

மயிலைக்கொடியாகக்‌ கொண்டவன்‌ 
டம்பாய நம: 

ஆடம்பரம்‌ உள்ளவன்‌ 
பரமடம்பாய நம: 

மேலான ஆடம்பரம்‌ உள்ளவன்‌ 
மஹாடம்பாய நம: 

மிகுந்த ஆடம்பரம்‌ உள்ளவன்‌ 
வ்ருஷாகவயே நம: 

அளவிடக்கூடாத ஸ்ரூபம்‌ உள்ளவர்‌ 
காரணோபாத்ததேஹாய நம: 

காரணார்த்தமாக தேகம்‌ எடுத்தவன்‌ 
காரணாதீதவிக்ரஹாய நம;... 

காரணத்திற்கு அப்பாற்பட்ட உருவுடைய்வன்‌ 
அநீஸ்வராய நம: 

தனக்குமேல்‌. கடவுள்‌ : இல்லாதவன்‌ 
அம்ருதாய நம? 

இறப்பற்றவன்‌ . 


95 


98 
97 

98 

நி9 

[00 
10.1 
10.2 
108 
194 
102 
106 
107 


1098 


ன 


ச்ச்‌ 


௪3 


47 


ப்ராணாயூ நம: 
பிராணனாக இருப்பவன்‌ 


-ப்ராணாதாராய நம: 


்‌ ஜீவனை நிருத்திவைக்கிரவர்‌ (ஜிவனுக்கு 


ஆதாரமானவர்‌) 
பராவராய நம: 


உத்தமோத்தவர்‌ 
வ்ருத்தகந்தரே நம: 
விரோதிகளைக்‌ கொன்றவன்‌ 
வீரக்னாய நம: 
எதிரி வீரர்களைக்‌ கொன்றவன்‌ 
ரக்தாய நம: 
(சிகப்பு) குங்குமப்பூ திரமுள்ளவர்‌ 
ஸ்யாமாய நம? 
கருப்பு பச்சை நிரமுள்ளவன்‌ 
ஸுபிங்களாய நம? 
அதிமதுரமானவர்‌ 
பஹுவரார்ணாய நம? 
அநேக வர்ண்முள்ளவர்‌ 
கோபதயே நம: 
பூமிக்கு பதியானவன்‌ 
தாக்ஷிணாத்யவரப்ரதாய நம? 
பக்தாளுக்கு வரம்‌ கொடுப்பவர்‌ 
ஸர்வேஸ்வராய நம: 
சகலத்திற்கு ஈஸ்வரராய்‌ உள்ளவன்‌ 
லோககுரவே நா: 
உலகிற்கு குருவானவன்‌ : 


, அஸுராநீகம்ர்த்தநாய நம: 


அஸுரக்கூட்டங்களை ஸம்ஹாரம்‌ செய்கிரவர்‌ 


- ஸ்வாமிநாதாய்‌ நம: 


தந்தைக்கு உப்தேசித்தவன்‌ 
ஞ்‌... 


43 
அருணகிரிநாதர்‌ வரலாறு. 


ஐயா அருணரி அப்‌.பர : உணை.ப்பேரல 

மெய்யாக ஓர்‌ சொல்விள.ம்‌ பினர்‌ ரர்‌ வையக்த்தோர்‌ 
சர.ற்றரிதென்றே: சற்றார்‌ தன்னளேயர.ப்‌ மூக்கண்‌ எந்தை 
தரற்றிசைக்கு.ம்‌ கைகா.ட்டி.னான்‌. 

வாக்டிற்கு அருணகிரி வாதஜார்‌ சனிவில்‌ 

தாக்கிற்‌ திருஞானம்‌. ந்தர்‌ - நோக்கிற்கு 

தீற்ரதேவர்‌ நயத்துக்குச்‌ சுந்தரனார்‌ 

சொற்குறுதிக்கு ௮பப்‌.பர்‌ எனச்‌ சொல்‌, 


முருகன்‌ அடியார்களான நக்கீரர்‌ குமர குருபரர்‌ 
கச்சியப்ப சிவாச்சாரியர்‌ முதலிய அரும்பெரும்‌ பக்தர்களின்‌ 
வரிசையில்‌ அருணகிரிநாதரும்‌ ஒருவராம்‌. பஞ்சபூதத்தலங்‌ 
களூள்‌ தன்றான திருவண்ணாமலை என்ற புண்ணியப்பதியில்‌ 
[சம்‌ நூற்றாண்டில்‌ பிரபுடதேவமன்னன்‌ காலத்தில்‌ ஆறு 
மூகப்பெருமான்‌ திருவருளால்‌ முத்தம்மை என்ற அம்மை 
யாருக்கு திருமகனாய்‌ அவதரித்தார்‌. அருணகிரிநாதர்‌, 
இவருக்கு ஆதியம்மை என்ற தமக்கையும்‌ உண்டு. 
இவருடைய இளம்‌ வயதில்‌ தாயார்‌ முருகன்‌ திருவடியை 
அடைந்தார்‌. சிறுவயதில்‌ சிற்றின்பப்பற்றில்‌ மிகவும்‌ 
ஊன்‌ றிய இவர்‌ கடைசியில்‌ பிணியுற்று ஒரு நாள்‌ வல்லாள 
ராஜகோபுரத்‌ (திருவண்ணாமலை கிழக்கு கோபுரம்‌) .தினின்‌ 
றும்‌ கீழே விழ முருகன்‌ தோன்றி காட்சி தந்து சும்மாஇரு 
என்ற மந்திர உபதேசம்‌ செய்தார்‌. சும்மாஇரு சொல்லற 
என்றலுமே அம்மாபொருள்‌ ஒன்றும்‌ அறிந்திலனே எனக்‌ 
கந்தர்‌ அனுபூதியில்வரும்‌ சொற்றொடரும்‌ இதற்குச்சான்றா 
கும்‌. முருகப்பெருமான்‌ மயில்‌ மீதுதோன்றி முத்தைத்தரு 
என்று அடி எடுத்துக்கொடுக்க அருணகிரிநாதர்‌ அருள்‌ 
வாக்குப்‌ பெற்று திருப்புகழ்‌ பாடத்தொடங்கினார்‌. முருக 
னுடைய புகழ்‌ அமைந்த பாடலாதலால்‌ திருப்புகழ்‌ எனக்‌ 
காரண இடுகுறிப்பெயராயிற்று. முருகன்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ அறுபடை வீடுகளுக்கும்‌ மற்றத்தலங்கட்கும்‌..சென்று 
திருப்புகழ்‌ பாடிபரவினார்‌, இவர்‌.பாடிய, திருப்புகழ்‌ 
பதினாறாயிரம்‌ என்பர்‌. நக்கீரர்‌ பாடிய திருமுருகாற்றுப்‌ 
படையும்‌, அருணகிரியார்‌. பாடியதிருப்புகழ்‌ பாடல்களும்‌ 
முருகனுக்குத்தேனாப்‌ பாலாய்‌ சுவைக்க இருக்கின்றன. 


43 


நக்கீர முனி: சொன்ன திருமூருகாறெனும்‌ தேறலும்‌. 
எம்‌ அருணகிரிநாதர்‌ ஓதுபதினாறாயிரம்‌ திருப்புகழ்‌ அமுத 
மும்‌ என மார்க்க சகாயத்தேவரும்‌ கூறியுள்ளார்‌. முடிவில்‌ 
கிளி உருவம்‌ பெற்று முருகன்‌ திருக்கையிக்‌ அமர்ந்தார்‌. 
இவகுடைய திரு நக்ஷத்திரம்‌ ஆனி மூலம்‌, 

நக்கீரா அருளிய திருமுருகாற்றுப்படை. 
4-வது படைவீடு (திருவேரகம்‌) சுவாமிமலை, 

இரு மூன்று எய்திய இயல்‌ பினின்‌ வழா ௮(த), 

இருவர்ச்சுட்டிய பல்வேறு தொல்குடி, 

அறுநான்கு இரட்டி இளமை நல்யாண்டு, 

ஆறினில்‌ கழிப்பிய அறன்‌ நவில்‌ :கொள்கை, 

மூன்று வகைக்‌ குறித்த முத்தீச்‌ செல்வத்து, 

இருபிறப்பாளர்‌ பொழுதறிந்து நுவல, 

ஒன்பதுகொண்ட மூன்று புரிநுண்ஞாண்‌, 

புலராக்காழகம்‌ புலர உடீஇ, 

உச்சிக்கூப்பிய கையினர்‌ தற்புகழ்ந்து, 

ஆறெழுத்து அடக்கிய அறுமறைக்கேள்வி, 

நாவியல்‌ மருங்கில்‌ நவிலப்பாடி, 

..விறையுறு நறுமலர்‌ ஏந்திப்பெரிது உவந்து, 

ஏரகத்து உறைதலும்‌. உரியன்‌ அதா அன்று, 


சுவாமிநாதன்‌ துதி 
(தல புராணம்‌) 
மாது புணர்‌ மாலும்‌ போற்றரிய 
மூவிலை வேற்புனிதன்‌ கேட்ப 
ர்‌ மந்திரத்தின்‌ உண்மை யெலா 
முணர்நீது முரை உரைத்துக்காட்டி 
ஆமாதியத்தமிலா யைந்தொழிலுங்‌ 
கடவியப்பாலறி யானிற்கும்‌ : 
கோமானையேரகத்திலுரை' சுவாமி 
நாயகனைக்‌ குறித்து-வாழ்வாம்‌. 


க்க 


வரகவி, சுப்பிரமணிய பாரதி 


சென்னியாறுந்தணித்த சிவபரஞ்சுடந்கு வேதஞ்‌ 
சொன்ன ஆசிரியன்‌ என்று தொல்லுலகனைத்தும்‌ போற்ற 
பொன்னிசூழ்‌ ஏரகத்துப்‌ பொருப்பினிற்கோயில்‌ கொண்ட 
பன்னிருகையன்‌ வேலைப்பணிவதே எமக்கு வேலை. 


ஸ்ரீ சுவாமிநாதகவாமி துகுப்பாடல்கள்‌ 


தசயகய வைக வனை பல்‌ னன்ன. வைய்‌. வல மபபப அம கக அலடட வன்கவக் பி 
அதளிஷ்ததா னா வுயானகுள அசல வத வ பதமான கக அவங்களா அவ்வக்‌, 


அருணகிரிகாதர்‌ திருப்புகழ்‌. 


பாதிமதி நதிபோது மணி௪டை 

்‌  நாதனருளிய 

பாகுகனிமாழி மாது குறமகள்‌ 
பாதம்‌ வருடிய 

காதுமொருவிழி காகமுற அருள்‌ 
மாயனரி திரு 

காலனெ ஊளையணு காமலுன திரு 
காவில்‌ வழிபட 

ஆதிஅயனொடு தேவர்‌ சுரருல 
காளும்‌ வுகையுறு 

ஆடுமயிலினில்‌ ஏறி அமார்கள்‌ 
சூழவலவரு 

சூதமிகவளர்‌ சோலை மருவு 
சுவாமிமலை தனி 

சூரனுடலற வரரி சுவறிட 
வேலை விடவல 


குமரேசா 
மணவாளா 
மருகோனே 
அருள்வாயே 
சிறைமீளா 
மிளையோனே 
லஐுறைவோனே 


பெருமாளே. 


செகமாயையுற்‌ றனகவாழ்வில்‌ வைத்த 


திருமாது. கற்பம்‌ 


தெசமாதமுற்றி வடிவாய்‌ நிலத்தில்‌ 


திறமாய்‌ அளித்த 
மகவாவினுச்சி: விழியானனத்தில்‌ 
முறைநேர்புயத்தி . 


உடலூறித்‌ 


பொருளாகி 


லுறவாடி 


க 


மடி.மீதடுத்து விளையாடி நித்த 


மணிவாயின்முத்தி தரவேணும்‌ 
முகமாயமிட்ட குறமாதினுக்கு 

முலைமேலணைக்க வருநீதா 
மூதுமாமறைக்கு ளொரு மாபொருட்குன்‌ 

மொழியே யுரைத்த குருநாதா 
தகையாதெனக்‌ குனடிகாண வைத்த 

தனியேரகத்தின்‌ முருகோனே 
தருகாவிரிக்கு வடபாரிசத்தில்‌ 

சமர்‌ வேலெடுத்த பெருமாளே. 

நவரத்னமாலை. 


ஒருதரம்‌ சரவணபவா என்று சொல்பவர்‌ 
உளத்தினின்‌ நினை த்தவெல்லா 

முடனேகைகூடுமென வேதங்கள்‌ மொழியுதே 
உண்மை அறிவான பொருளே 

பரிவாகவே அதந்தந்தரஞ்‌ சரவண 
பவா வென்று நான்‌ சொல்லியும்‌ 

பாங்கு மிகு காங்கேயா அடியனேன்‌ எண்ணியது 
பலியாதிருப்பது ஏனோ 

குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல்‌. 
குமரா குகா சண்முகா 

கோலாகலா வெற்றிவேலா எனக்கருள்‌ 
கொடுத்தாள்‌ வை முத்தையனே 

மருமலர்க்குழலழக தேவகுஞ்சரி வள்ளி 
மணவனே என்துணைவனே 

வன்னமயில்‌ வாகனா பொன்னேரகப்பதியில்‌ 
வளர்சாமிநாதகுருவே. 

கந்தா குழந்தைவடிவேலா குகா சண்முகா 
பரமகுருதேசிகா 

கனம்பெற உனக்கே ஜெயம்‌ தருவம்‌ நீ உன்‌ 
கருத்திற்பயப்படேல்‌ என்று 

எந்தாய வேளையிலும்‌ அசரீரி மொழியாலும்‌ 
எண்ணில்‌ சகுனங்களாலும்‌ 


46 


இயம்பு முன்‌ உத்திரவு பொய்க்குமோ உனை நம்பி 
என்‌ மனம்‌ மயங்கலாமோர்‌ 

சிந்தா குலந்தவிர்த்து இந்தா எனக்க்ருணை 
செய்து என்‌ அபீஷ்டம்‌ பாவும்‌ 

சித்திக்கவே அருள்‌ செய்பக்தர்க்கு இரங்கும்‌ என்‌ 
தெய்வமே உனை நம்பினேன்‌. 

மந்தாகினிக்கு இனிய மைந்தர்‌ முகுந்தற்கு 
மருகா சிறந்த முருகா 

வன்னமயில்‌ வாகனா பொன்‌ ஜனேரகப்பதியில்‌ 
வளர்‌ சாமிநாதகுருவே. 


துதிமஞ்சரி 

திருமணி விளங்குங்‌ கிரீட மணிவானவர்‌ 
தினந்‌ துதி செய்‌ சிந்தாமணி 

செப்பரு மனோன்மணி விருப்பொடுஞ்‌ செம்மணி 
செழுஞ்சூடகக்கரத்தேந்து 

ஒருமணி வளம்‌ பெருஞ்‌ சைவமணி மான்பா 
லுதித்த பெண்மணி வள்ளியாம்‌ 

ஒண்மணி வயங்கத்‌ தினைப்புனத்தே வந்‌ 
துலாவு மணி கடலுண்‌ மணி 

குருமணி யெனச்‌ சொலுஷஞ்‌ சுப்பிரமணியப்‌ பெருங்‌ 
குணமணி பயெனிரு கண்மணி 

கோதிலாத்‌ தெய்வமணி யருணகிரிநாதர்‌ வாக்‌ 
குக்குள மகிழ்ந்து கதியுந்‌ 

தருமணியு நீயாதலா லடியென்‌ மனவிருள்‌ 
தவிர்த்து நல்வாழ்வு தருவாய்‌ 

தாமநிலை யேழ்மருவு மாடமலி நீடெழில்‌ கொள்‌ 
சாமிமலைவாழ்‌ முருகனே. 


திருவேரக சதகம்‌. 
கண்டிகதிர்‌ காமம்‌ திருச்செந்தூர்‌ பரங்கிரி 
காசினியில்‌ புகழ்படைத்த 


கனமான திருவாவினன்குடி திருத்தணி 
கனங்கொண்ட எட்டுகுடியாம்‌ 


47 


மண்டியே கோடான கோடி ஜனம்‌ சூழ்கின்ற்‌ 
தில்லையாம்‌ அருணகிரி சிக்கல்வேளூர்‌ 

மகிதலந்தன்னிலே பெருமைசேர்‌ ஏர்க்ம்‌ 
இவ்வுலகில்‌ மதிக்கமுடியாத்‌ தலங்கள்‌ 

தெண்டி சாமுண்டி மகாதேவி சங்கரி 
திரிபுரை ஈன்றபாலன்‌ செகமதில்‌ 

புகழ்பெற்ற முருகன்‌ கார்த்திகேயன்‌ தலங்களின்‌ 
பெருமையை செப்பவும்‌ முடியாது காண்‌ 

தண்டிக்க வேலாயுதங்கொண்ட மூர்த்தியே 
தமியேனை ஆதரிப்பாய்‌ 

சதுர்மறைகள்‌ புகழ்கின்ற ஏரகந்தன்னில்‌ வாழ்‌ 
சாமிநாதக்கடவுளே. 


சுவாமிநாதன்‌ பிள்ளைத்தமிழ்‌, 


(பதிப்புக்குவராத பிள்‌ளாத்தமிழ்‌.) 

முன்பெலாமுனைப்பணிந்து மாதவம்‌ 
பலமுயன் றிடு மயிலேறு முன்னி 

நின்னையேதுதித்திட நீயவன்‌ 
முறைமையை யறிந்தேநல்‌ 

இன்ப மாம்படி யாங்கவன்‌ கருத்தினில்‌ 
எண்ணிய குறையெல்லாம்‌ 

இயல்பினால்‌ முடித்தருளிணையப்படி 
எங்கறுக்கவன்‌ போல்‌ 

தின்பராபர மலரடி. வணங்கிலோம்‌ 
நித்தலும்‌ யாங்களும்‌ துதித்தேத்தோம்‌ 

நீறுபூசவுமறிகிலோ உன்னையே 
நினைந்திட மாட்டேமுன்‌ 

அன்பிலா லெமக்கெப்படி. யாகிலுமாகுக 
மாடுக செங்கீரை 


ஆரமார்‌ :பொழிலேரக முருகனோடு 
ஆடுக செங்கீரை 


48 


கோவை நடேசக்கவுண்டர்‌ அவர்கள்‌ இயற்றிய பிள்ளைத்தமிழ்‌. 


8. எப்பாடைகற்றவரும்‌ எத்தேயம்‌ உற்றவரும்‌ 

எக்கோலம்‌ இட்டவருமே 

இச்சாவழிச்சுழலல்‌ அற்றே தவத்தின்‌ வழி 
நிற்பார்‌ தமக்கு அருள்பவா 

மைப்பானல்‌ ஓத்தொளிர்‌ மிடற்றார்களிக்கும்‌ அரு 
மைப்போதனைக்குருபரா 

வற்றாமுழுக்கருணை வைத்தாள்‌ உமைக்கு விழி 
யைப்போலும்‌ நற்புதல்வனே 

கைப்போதகத்‌ தமையர்‌ பிற்பாடு உதித்த ஒளிர்‌ 
கட்டாணி முத்து முருகா 

கைக்கு ஆழிநத்து கதை வில்கூர்‌ அகிப்படை 
தரித்தார்‌ உவக்கும்‌ மருகா 

தப்பேதும்‌ அற்றவர்‌ உளக்கோயில்‌ உற்றகுக 
சப்பாணி கொட்டியருளே 

தற்போதம்‌ அற்றவர்‌ வழுத்து ஏரகக்குமர 
சப்பாணி கொட்டியருளே. 


திருவேரகத்தந்தாதி. 


9. மாலையனந்தயுகம்‌ போல வெண்ணி மயங்கு மிவன்‌ 
மாலையன நீதனைநேர்‌ நடையீர்‌ சொலும்‌ வநீதுபது 
மாலையன ந்த வயிராவதன்‌ டறாழும்‌ வண்கடப்ப 
மாலையன நீதமிகுமேரகத்துறை வானவற்கே,. 

10. படிகடந்தான்றிருவேரகனாமம்பல்காலு நெஞ்சே 
படிகடந்தானிலையென்னனான்கு பதங்களெனும்‌ 

படிகடந்தானந்த முத்தியைச்சேர்வை மெய்ப்பத்திதனிற்‌ 
படிகடந்தானமெனவிருந்தாலென்பயன்‌ தருமே, 


சுவாமிகாதசுவாமியின்‌ ஸ்லோகம்‌. 


ஊருஹஸ்தம்‌ தண்டபாணிம்‌ பெளஞ்தீ கெளபீன தாரிணம்‌ 
சுக்ல யக்ஞோப வீதாந்த பத்தக்‌ கிருஷ்ணாஜினம்‌ வரம்‌ 
ஸிநீதா ராருண வர்ணஞ்ச ஸதா பத்த சிகோஜ்வலம்‌ 

பக்தாபீஷ்ட ப்ரதம்‌ வந்தே ஸ்வாமிநாதம்‌ சிவாத்மஜம்‌. 


டக த 


சுவாமிநாதன்‌. தியான: சுலோகங்கள்‌ 
(பஞ்சரத்ன ஸ்லோகம்‌). 


ஹே ஸ்வாமி நாதார்த்த பத்தோ 
பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ... 
(ஹேஸ்வாமி) 
ருத்ராக்ஷ்தாரிநீ நமஸ்தே -- ரெளத்ரரோக.ம்‌ ஹரத்வம்‌ 
புராரேர்குரோமே 
ராகேந்து வக்த்ரம்‌ பவந்தம்‌ மாரரூபம்‌ குமாரம்‌்பஜே 
காமருபம்‌ (ஹேஸ்வாமி) 
மாம்‌ பாஹி ரோகாதகோராத்‌ -- மங்களாபாங்க 
பாதேன பங்கா ஸுராணாம்‌ 
காலாச்சதுஷ்பாப கூலாத்‌ -- காலகாலஸ்ய ஸூநூம்‌ 
பஜே கராந்தஸாநும்‌ (ஹேஸ்வாமி) 
ப்ரம்ஹாதயோ யஸ்யசிஷ்யா -- ப்சம்ஹபுத்ராகிரெள 
யஸ்ய ஸோபா நபூதா 
யஸ்ய ஸைந்யம்‌ ஸுராஸ்சாபி ஸாவே- ஸாமவேதாதி 
கேயம்‌: பஜஹேகார்த்திகேயம்‌ (ம ஹேஸ்வாமி) 
காஷாய ஸம்வீதகாத்ரம்‌ -- காமரோகாதிஸம்ஹாரி 
பிஷாந்நபாத்ரம்‌ 
காருண்ய ஸம்பூர்ண நேத்ரம்‌ -- சக்தி ஹஸ்தம்‌ 
்‌- பவித்ரம்‌ பஜே சம்புபுத்ரம்‌ (ஹேஸ்வாமி) 
ஸ்ரீஸ்வாமி சைலே வஸந்தம்‌--ஸாது ஸங்கஸ்தரோகாந்‌ 
ஸதாஸம்‌ ஹார்தம்‌ 
ஓம்‌ காரதத்வம்‌ வதந்தம்‌ -- சம்புககஈ்ணே ஹஸந்தம்‌ ' 
பஜேஹம்‌ சிசும்தம்‌ (ஹேஸ்வாமி) 
ஆறிருதடந்தோள்‌ வாழ்க அறுமுகம்வாழ்க வெற்பைக்‌ 
கூறுசெய்‌ தனிவேல்‌ வாழ்ககுக்குடம்‌ வாழ்கச்சேவ்வேள்‌ 
ஏறிய மஞ்ணை வாழ்க யானை தன்னணங்குவாழ்க 
மாறிலா வள்ளிவாழ்க வாழ்க சீரடியரெல்லாம்‌ 


ஸ்ரீ சுவரமிகாதன்‌ திருவடி வாழ்‌. 
ப வேலும்‌ மீயிலுக்‌ துணை, 
௩ அல, ய்‌ ஸத்‌ 


914/ வ114கடக 
8௮௦௩ பகா. 





$ளகர்க1 க 8]க1 19 ௧ 8க11 609௫ க1பகர்‌5ம்‌ 64 186௦] 
நக “08 142 கேரா ரமா, காம்‌ 606 ரம்ரசா 18 041 ரோ- 
99156 0ே]160 1௩ 8$வ12றமாஉறகரா 88 €மோரகாகர்டகாகர்‌ 1௫6 
48 & 008₹700(6 0௦7650 &மய்க2௦ஈகற காம்‌. 1 கார்கரயா 
ரப 116 ]4&ம786 ரமாம்‌ ரகம்‌ ஏர்ம்௦1்‌. 05 115 கணம்‌- 
818] 518140) ௨௦ 16 1411-(சாற15 24 71மரவிகறந்மகமம்‌, 
நச. ாமி1 நறை!6 19 8ர1816ம்‌ 006 :ஸப15 கரக ரடி - 69௪ 
௦14 ௦7 $ளகறார்றவிகர. 8க11ளகரு 5(81100 கம்‌ 146 1128 
8983) 0 1116 68% ௦1 196 ௦1037 ௦ரீ பறம்கக்றகற. 4 
20004 றற 07 461701665 ரீ£00ு ௧11 000078 ஐ£ரடிர 
ப 107 பிக்க. 118006 சரசர 08] 88 றட 1௦ 06 
உ [811181 ரே. 76 060015 ௭௦ கா6 ௦ விதமாக 
3௧376 811 90719 ௦ரீ 46௦018 ௦007601008. 7%சாச௪ ௧6 
16$1-100968 707 றயிதார்ற கம்றர்றர்கர்சாசம்‌ 09 105 19:௨௨- 
பப்ப ம 1970 ராத ரூ ஈகா கேயாகாரு 
கற்‌ கரஜ$விகாடு 10 கா௦மறம்‌ கோக01றத (16 5802ம்‌ 
1௧௦6 16 றக0ற16 ஈர்டி 8ற ஐ5(௬6(1௦ 6ம்‌ எர111 ரெஸிரட்‌- 
(813 0600108 நேகற0மரசம்‌ 67 14% ந்தரரர்‌6 ஒர்‌ 1௪ 
$011010 01028 80]. 


மறந்த 1௦144 ற1806 188 201 றா&றரு 880763 றகற௦5 50% 
8$ 3ரகய1ாபபிகர்‌, சோயாக]க1, மங்கம்ரர்தரர்‌, ம்மா ராக தவா 
640.. 118 கறக நிரததகரு 15 06160க(௦7 1௩ (6 ௦14 
மகரம்‌! கறக 114சாக(யாக 0௦0 (1௪ 81௩ 100184 
18068 (24ங்கர்‌ரச€ம்ப281) ஏ சாச 1௦ம்‌ நமாம்‌ 18 நா6510102 
உற 062 0111687604 நறு 56, சொகறார்றுக]8], எற்ம்01 ர5 உ41 57-16 
௧௦௭0 85 பிப்பிப்ப ப 1$ 106 4௦ம(11 110186 ஊச 
1௦73 519, (106 ரகச 07 $ப0ரகாாகார்ரக ந5 5214 (0 ௧௫6 
0661) (860 85. & 8650ற16 ஏரி 1௦ம்‌ 1ரிமாப2௨, 115 50, 
116 ௩0000 41௨2 606 நமகக] ௦7, ரஜ குகா கற (கறட 
ரப ௦14 6ற45௦06 51800 8$ (௪ ௪௧066 17௦2 (௪ 0௨10௨2 


51 


வரகறார்றக8ர்‌. ரந ஏர நலா $9 ஜரா ஈட்‌ 
9 14௦௭ 5]த ]ம்ற5917. $ளகார்ந்தர்களகறம்‌ 18 1௨௦௫. 
ர 02 றம தாம்‌! 478016-ர ௨0௫6  நசீமாபுதகா ஏர்ர்‌ 
44 15 $கமீம்‌ 11 சக௱ற0$ 06 480981௧160 கேஷ்‌13, ந்த 4 ரிசறம்ரே 
மேம்‌! 18 ர2றா80ோ(6ம்‌ 10 18த5யர்‌ 8444மாதார கட. 02101102 
2 லப ய] ௦18 ௦1 ௦ 6, 004 கீமா த6, ஏ 1 
த801௦09 19 ௦ நுமராகார்ரு, %, 8௦08) 8012110068 
38 105 நரம்‌ 0௦ம்‌ ௦8 அ0்$ம௦ 0. “பய்‌ 06 0௦ம்‌ 8180 
௦. ஏகா ஏற்க எர்ேகம்‌. 7110 ( கபா) 475 4௦ ௫ 
,488470)/8ம. 8ம்‌ 8000611008 ௧5 416 ப தப்பா இப்‌. 
௦1 றசாகற/8], 420007 நகய௫ு, 817838 403 சகு ஈட சச 
414 146 $211106 08 14 86701666. 


6 4816: 18 நய ௦ கு காப்ப்ச்வி நடி] ௫௦ 
91313! 1621 80056 1116 2௦ம்‌ 14. 7118 19 80 கச்ச 
1210216 - 6010515112 ௦1 (766 மிரகமகாகரா$ - 15, 10100. 
ந$ 18 116௪ம்‌ 19௧1 (18 ரரவர66(1௦ ப்ரத 15 40 
௦ 0௪00. 17000060 09 (1௪6 ரீபோங0ப0$ 102 ககர(ம்கரசசாடுக 
அறம்‌ (16 $ரகரப6 மரீ 116 £8॥0்‌ நற2 நக 6660 00% 1 
34016: ஊர்‌ கரகப்2ம்‌ 1௦ க 81006 நரக 10 (5 மறற 
கர்‌ ௦7 ஸர்க ர்ரற[& ரந நகரு (ோற16 19 கற 014 
கசர்ப்ர2(பா5 கரம்‌ (5 ரர்‌ கா 7௪004 7200181௦19. 
2705 116 88ற௦1பரு 5௧0001ம௫ (1875 18 & 810௩6 
'6]6ற801 0216௧௦ ௦7 ற68000%. 71 1 80 100௦0௩௧௦ற 
168106 கம்‌ 118 8ந்தாம்ருகேோர௦ச 6518 0௦௦ ஐ 01ம்‌ 1௦0 
ஒவ்றர்‌ காரமறகறரர்‌. 19கர்கா ௧6 8 நந நாகந 01 ந்‌ 
051010 மி்‌, 71௪ 1ம்‌] 420௩ற16 1$ 00௦0060160 ஈம்ம்‌ 
மிப ௦ரி 8ர6ற$ நர 1 நறறா்சா கம 1( 19 88ம்‌ கட 
196 8வஷீம்‌ 94605 ரோரறர்‌ 116 1100 016 ௦04 க்ெரு 
36879 83 880 $ர்ற ரசறாகசார்‌$ ௦05 7௨ரர்‌] 1427. 
4067 8605001ஐ2 20 81605 7010 (6 “ஜா௦மம0்‌ 1௦௦2 8 
02211170] **$முர்கர்‌ 4௦%” ரீ 14றறக ர௦ரகா ஊம்‌ ஷர 
602160 ஈமம்‌. 0 றர கறம்‌ றகர்ர(கம்‌, ம்‌ேறம௦(0த 4116 1பிறக- 
கு 59: 1௦ம்‌ '5பரகயகார்க 15 1ம்‌ 5174, ச%ற0ய 0102 
41௦ மறகர்ர்றத ரீ ** நிர்றற காக நரிக்கு * 4 இரக" ஏய 
8 $96ற. ந்ப5ர 60 ற்6 கே5% ௦8 60௨ நாபி. 8கற்றதர்ர்ம்‌. 


98 


த ௦6” ௦8 (5 பிரகாற்காக 98165 10 இம 
[றக " (௦058௦05 ௦ ரம ்ப்றற 678 டா வி]. 048 ஹம்‌ 
தம்‌ ஊம்‌ 01 ற1க௦௧8 றா 3 ம்யார்றத 0௦: 
(0 விர்ர்தா்‌ச றம்‌ தருக ப18லறட ௦7 1௦07ம்‌ 8ஸகளம்ற 211௨. 


0௨16 தாம்‌ 1007, 44676 876 461185 4644௦௧1௦6 
$௦ 1,௦1௦ $ர்ககா௨ ௨ம்‌ 0004688 1820ோக]%8]1]்‌ கறம 10௪ 
52106 126 ௦ 1௦115 நர கா வபறக ர்க றக, 
11 1றத ௦1 4கம்மாவ்‌. 11 15 88நீம்‌ 114 எடு காகஜஹாஉ 
இப]; ௨ 71வூலா 988 றா௦006040த 40 111ப910வ்ோடிம்மா 
$ந ௦8 40 ௧8% ௦14 6 81௩ ௦7 மமாமச்சோ புாட்றரளர்றஜிரு 
00௦0011120 நர நம்ம, 12 ந்கறறகசம்‌ 10 818 1 415 013 
01௨௦6. 176 நகம்‌ ௨ நார்றரர்ற16 ௩௦% 41௦ 4866 10004 எம்ண்மர்‌ 
௭௦7102 1.௦7ம்‌ 500254. 86 (8௪௦ 1051811204 10. 
(145 $ரோர16€ 1.௦ரக்‌ $5மா3௨1668 8௨௦ 000044258 &460க%51 ௧௦ 
ற2701ய60 1௦0188: 1 (421மி1ரசறறச ரமட$ 09 (06 ஈமச்‌ ௦0 
எ வ/281 ௨0௨ 11187௦ 15 1,௦74 *ந்தறகேோ லாகா 8011 ௧8 
740118 4/1றவுக்கா. 1115 8ம்‌ 1121 8 ௦61810) 0070 61ம்‌ 
8 கீா0ாம பெய ரீக5ரசம உ ர 016 ஷு கம்‌ ஈரீ(சா (விம 
நதா 1 106 110199 ராரே கோர (0௦0வ13 0வி12க்‌ €ேறாகா௨ 
]ந்காகம்‌ ஹம்‌ 14௨ முற்்காக்‌, க ௬௦73 18 நட 0850 
8(ர€ர்‌ 1ற ரீ0நட$ 07 ரம்‌ ரஹா கர்‌ வகர, 
ற்கறறறோ₹ம 40 ஐ 08 40 (145 $மாமற16 எர (6 நற. 
௦ரீ 50106 0885675-03, ௫ 16 ரகற்கம்‌ 14647௨. 
ரமஷுிககார 5காறகர்ர்‌, 16 ஸர்ச்சாபிநு தய] 145 உந்த 
20 [01% 4184 (1006 0008 1145 1 கரக1கா 16 ௩௦௩ 


88 7/6 பன 02 188ம7க 10 வவிடலா. 


ந நுநிநா 81 கறட க 


11 88 ரீ௦யா 1111 ௨08 10 11 நகர, /2ரக(11 (0௨௯, 
தறற ந நுகாகம்‌, 3தாஸுறக ராவா ஊம்‌ ிகம்ாக 
சிய்காவார்‌. நிகர ரிந்ராற்கறா 195 ௨ 8க௱௦ரர்ரு 07 118 ௦௩... 

பப அல பப[:. 

51 ௩௮806 07 190189, 1766 1ற (6. 101605௦௧ 
5010) ற010த 77010) 6 &- ௭. 40:12 14௦0 ஹ்‌. ௦ 
ந86 கரீ$ரோற௦ஹ,. 0010றடு றோ 010 மீர0ற 5 ஐ. 34. ௩09-302, ஆத்‌. 


53 


876 0011000160 10 ₹%6 (ஊற ௨ 7 ஸவிஃவ௮1ா 
(41) இவிமேவயம்‌. (1) பீள்ரிஷிரா. (19) $ஹூய 2210௦1 
ம 20 ஒஷுராகும்‌ ஜெம்‌ ௫) இரம்வீகாரகரா, 


[511415 


்‌ க றவர்‌ 110௧0 11௦ மர்ம ரகோட்ப்றதர்‌ மிகோர்ரவ6 1116 
1110001180 01% நீ117515 ௨06: 


1, நியர் ஏகார 17 சசரக] 10 56 ரர்‌ 01 ]ிகாமமாரு. 
(ரம்பாகர்‌ ௨௧௩௦ *7/வி1ம்‌ [கேரருகறக 1166114215 1 கற], 
ஜும்மா க (சவ 1 ரமன, 

51:11 0118 கவியும்‌ 17651011௨1 10) 00௦00. 

[நாம ந வோமிம்தகம்‌ ]'வம்மல] 1% 140ொளாம்ள. 


டட லற 


யாத 37விம்‌ கேது கஙக நி1ம415 13௦ 00051011த ப61%4 
866012463 ஹ நரகல்‌ நரர11 6 ந்க%ரேடர்‌௦ ரம்‌ 5வுகய்உ ம வுககா 
]ணற!2 24 11பருவிகறவேபம (862160 006 10116 8001 ௦ 
வாம்றுவிகம்‌) ௨௬ம்‌ 11008 டூ௦84285 (9௧144 18 (80% ௨ 02204௦ 
ஊஊ 910யஜ்ர்‌ 0 இரகரம்றக2ம்‌ 1/6 970676 1960010215 
1௦010 இ இக்ரா ஏம்டே 5மம்‌ 322 10 நொக1ர்‌, 


க்பொரநாநநாகமாா5 ௦ நாடுமும1ம 


101௪ ிகாகாம்டிக 7 ண16) 54018] யறற05 ஐ0 ௦827 10 (பப்‌ 
1்ணற1௦ ரி ரர்‌ நிரரற௩ நவரச (மகம்‌ ரர 470010 6 1108500ம 597140) 
வி1 ஏ௭௦ர1219 டர்பரதே ௨1 1) உறறம்235. 39 றரே0ரராம்றத 
10212 ஐ௦5 111 1116 16016 (ஷு ஏ] 6 110950ம்‌ மம்ர்்‌ இரர்ஜ்ர்‌ 


௨௩௦ 1018 011100. 


கிடார்‌ 1000 நர2118265 876 901112 0610012160 1௩ 19௦ 
1316 றார4805 10 உருக ளே 676 166 001160100 0௦0 ௩௨1880 
15 138. 2ந/- யம 0006958137 1 தீபப்0௦1011௨ ஹாம்‌0105 101 (106 மகார1- 
2065 6 8மறற!166 99 00௦ ர்ணைற16, &  கயயியிம்‌ இதழுக்கு 
நர ஷடப்ஜஹாம 125 9001 ௦௦81700100 84 ௨ 1080 005 ௦1 ௨௦௦ 
1$59. 66,000/- 101 1116 5௦11001102006 01 ரூரரர்க௨68 ஊம்‌ ௨ ௦௧ 
110196 ஸ்ம வீர்‌ ௦௦01611069 வரக 6ல்‌ 100௦ ஹேம்‌ 6௨01 
000 1 1 ரளுர்கம்‌ லர்‌ க 1. 2] ந ஷோ ௦4% 24 11௦யா5 
0 ௦70றதாறர மே, 


க்‌ 


0 நாமாக 


நபமள 3106 “ரம ஷகறமா வோம்‌ ரம்‌ கேம்‌ 71ல்‌ ளாகம்‌ 
10/65 ௨ ரரகர்று விக ஊம்‌ (106 111210ரம்௦ 111 12100௭8 நலம76 
110701 88 ௫2 மசகு. '[00ஈமழகக சேறாற்ரச 1026. 90ல்‌ 
இலே 02௦4 77௧ ௧௬௮ 00882 இசர்ரக;்கம 0212. (மஜ 
1) 02486 ௦09 116 ]10]7 ண்டு. 11 ரப்பி வோ ஷகா வர 
1 நரம ஹூ ௨0 25கண யக) 2௩ 1 ம்மரவள ப்பர்‌ ஜ௦ லம்‌ 161000165 
௦ம்‌ பப 192 வவ. 


நடமாட. கரும 100110 


1105 1] ஸுக வக - 0ளிடி 401௦ 192 001118 07 ௦நி 3௦௩ 123005 
2110 016 909 061118 28-1/2 08 மர 1805, 16 ரதம்‌ 80ம006 
01 100116 15 1100 106 &201வற்க 16௯. வும்‌: 110ர01219- (ோர1- 
12219). 1116 ,4767826 100106 01 (146 10) கஈ(்டிருகற 18 கற்௦யர்‌ 
15. 747௭ 1217௨. (300000) 


மக்‌ கிகி 


511 ரபீ 21188௭? 19 வல்கரா, நோணர்றவிகம்‌ 12 8 
11181 (7206 1511001101) உர்ரப்றப்$௦760 9 த 1௦௨௭ ௦1 1700௦௦ 
0017815002 02 1796 18 நாமா 1101ம்‌. ௨௩ 13%6௦யபம4௪ 001௦22 
3ற011464 377 1096 போணாம்சண்ரரர்‌, 111ரர்டி 11 6ிழ்த்பெத 0 
ப்வ1(8016 140ம்‌௦ரய ரோ 18 (கிய்ரார்றர்ச்ரகம்0ா) யாமம்‌, 
14௨025. 


2110771077 


116 0600ம்‌ 11001102 0841 ம்ரி நறதிஃகாகா, 60௦ ௦1 
1 அர, $நுதரர்றத 5060, *7688615 70010 ஹூர்‌ 11ம்மறறகாம்‌ 
1079 87௦ 211 (0 06 0006. “11 008 07 1 சூ,026 19 ்ரூல1௦0ி 
1௦ 0084 11076 1480 8 1584 ௦ரபறக, 116 1 நபேரற்ஹீம்‌ 
51101311) 4728 0671011060 1௦ 116 7022 1046. 1௨ நரிஹ்விம் ல 
01510௨ “ரர்‌]1 11276 1௦ 06 நளி 60 8001, 


பம்பர 10 106 160016. 810014 வ11 6 0206 4760ம்‌. 
02 ர்ரோயற16 ஜம்‌ 0ரம்பப66 வி 0061018 001-060 11000 15 04710 
9 ஷர 06 1206ம்‌ 10416 106 0 01419 ளர்‌ 2ம்‌ 11௦ 1௨0118 


0111௧7 நந தூறு நொருரேக ந ஐறராகா, 
ட்ட்ேகாடா6 ௦ மநு? நார, 














ஓ. 14௦. மிகாப்மேப்க15, 5. ரமி, 
1. சிலி1011லாகம ப 0௦-50 
2. கற்காத தா சம்மு, 1 250 
8. 4918] 13௧16 நன்‌ 6, 7210௦ ௦--40 
4. [8880 ௮60 
ந... நிர்வா 25-0௦ 
0. கா நிரம்ப 2---00 
ச... ]மம்ராமாரவ்வார காம 2---00 
6. 101௨ . 25-00 
0. ககர; ௨௫௨ நத121 10-00 

10. இற்ஜாம்‌ 4---0௦ 
11, 781 ஹுமபி வா 4---௦௦ 
12. 1810601௨70 ஈஏுர்‌(4) 810108 - 8---00 
19. ]ிிழர்‌] 0௦-75 
14. 19மப்றத 17 வ] நல சர (10010/01ஜ 4088018) 90-0௦ 
1... 1000 [30ம்‌ நர்‌ பு 2---00 
10, 


1 விரஹு நரித மறவா வர்‌ நள நிற்வாரரதத6.. 5--௦00 


நடக்கற 01 1805700435 


தககி எயசன்னை ரதத, 
(்‌ 


8ம்‌ 1, 5, இரவாம்ற௮112 ஷலா, நக்‌, 1, க. 
1431221102 [118006 


1 1, 7. 3மற்ரகாரவப்கு 1/0, 110106. 
8ம்‌ "7.1. மய்ய வ்ரர ிய்பகர்‌, ன்‌ 
ரர்‌ 7௩. மற்றவ, ந, &, 


ரர 5. 8. ககக வாம்‌ ்‌கொகா, ல்‌ 


ஒர1$ $, 501080010௫ 8. நர்‌. 10 01010, 
ந்‌ ஒரரகராம்ற கவளம்‌ 1) ஸஷர்ர கய உ 
ஏக1101111212] . 


௬ 


ல. 
சிவமயம்‌ 


சூவலஞ்சுழி தலவரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 





ஸ்ரீ சுவாமிகாதசுவாமி தேவஸ்தான வெளியீடு 
(1967) 


ஏ வ்ய பயப்‌ பாாபம்ம்‌, 


ரு ணாரெறநா. 


நி 10% 122 நொஷு 10 1௦ ர்ரோ16 ௦7 $4ரஹார்பி 111, 111௦76 
18 871011 நீஉார,005 8106 0604108160 4௦ 1196 (04 71,2926 
010 116 5௨07௦6 80% 101/7. 25  71/7மரம/ஈ்யிர்‌””. 1115 824 
[960256 01116 8811011137 ௦8 11ம்‌ 31206, 11௦ ஈர்‌ கொரு 
மெஹத6ம்‌ 119 நக(ப7த1 001086 1௦ 11௦ ரர்ஜ14 வற 0 சட ஹம்‌ 


௩ 


[9006 11415 11406 185 885ய1106ம்‌ 11972 ஐதறர6, ்‌ 


0007010௦1௦ ]7றம்ம்‌ கறட ஜம்‌ மேர்ம108) மேம்‌ 
றது வகா 8௦110 9௦ 1407211016 968076 000002 ஊரு 
2000. ௩4011. நீயும்‌ ற்றை 116 0068, 485 01) மார1௦0 947 11௦ 
ின&8 ௨௫ம்‌ கஸுா85 10 ஐ0்‌ 1௦0187 50 298 1௦ 192%6 1100008011709 
1171007181, 10 19007 1891௦ 11107 0170100160 (1ம்‌ ௦ம்‌ ஊர்‌ 
38 & 001186000006 111047 20% 0௦௧01: ற0150ந்‌ .நரர்ககம்‌ ௦5 
1)60187,- '1நஸூ 0௦21௦0 ௨) 10896 ௦ */10ஞுஉ 11010 1௦ 
502) 1081௩ ஊம்‌ ஐது 401 19600 ற௦ேய115. 1196 றாழி/ஷா ஈஏ்பீர 
110,226 1060800,6 1116 10௦187 06107 ௦1 1௩072. 


.... நிழும்புஜ 116 நரூஹே௦6 கரம்‌ 8/4க௭11772121) 10022 012060 
119௦ 102௨௦ ஊ௩்‌ 1115 800ர ஊம்‌ 800860 றேம்‌1ர 10ம்்ம்‌ 11 2ம்‌ 1௦ 
100576 1 ஏற்றே & ப்/70௦ 70706 0010110211 0௦0 1110) 10 00றடி12 01 
2 81110௦ நீடா 710 வகா. ப ்‌ 


12 ஜுர 102 111௦ 8௧0760 1001 ௦4 34/10 ;ராக%6௨ 111 (1௦ 
1011௩ ௦1568 1081௩ உரப்‌ 10 (1ம்‌ . 88060௩ 1௦ ம்‌01ந 15 80181) 25 
“இர "மரமரு வக?” ((4/1ம்‌ட மறுவி). 1016 021700 
ய 2ஒ ௦0. 16 3/ர்றுகறு218% பெற்றாம்‌ கு நறு 006 றற 0நீ 
ஒரவன வனா ஏகோ, நீறமக றகர ௨ ௫181ம்‌ %0 ௦ ௦ம்‌ ப 
2000101634 10௦01௨, 11ம்புஹு கர வகராம்கய பக கம்‌ ]]1ாபஃ 
7 2யி:1228ரே 1வ6 றத 10 றாகும்‌ 012 106 நாம்ம த 
114. ல்க 


புகு நர] 18 ௨150 04௨116 407 115 ஐா௦1ப்60%பரத1 
ஜூரபுப0மர்‌ பண்ட 0207011051 மரர0 மத 8607௦ 1470 0015 ஊெம்‌ 
2010001705 01 01410௦ 2618. 


விந்தை விற்வில்னின்‌ மடங்கி. 


பொருன்‌' அடக்கம்‌ 
எண 


வரிசை. எண்‌ பபா.ர௬ள. . பக்கம்‌ 


தலக்‌ குறிப்பு. 
கோயிலும்‌ இடமும்‌. 
மூர்த்திகள்‌ தீர்த்தங்கள்‌- 
தலப்‌ ன ருண்த. 


திருப்பணிகள்‌. 


_ சிற்பங்கள்‌. 


தினப்படி. பூஜைகள்‌ 


புராண வரலாறு, 


ஏரண்ட முனிவர்‌ காவிரி வரலாறு, 


திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌. 


திருவலஞ்சுழி தேவாரங்களும்‌, 'துதிப்பாடல்களும்‌.' 


கணம்‌. 


வவஸ்‌..... அஷ்‌ 
ல. ல. மல 





வை ஜடா தீர்த்த குளத்தின்‌ தோற்றமும்‌ 


ட 
திருச்சிற்‌ றம்பலம்‌. 
வினாயகர்‌ துதி. 


பீடியசன்‌ உருவுமை கொள மிகு கரியது 
வடி. கொடு தனதடி வழிபடும்‌ அவரிடர்‌ 
கடி. கணபதி வா அ௮ருஸி ஈன்‌ மிகு கொடை 
வடிவினர்‌ பயில்‌ வலி ௨லமூசை இறை3ய, 


திருஞானசம்‌ ந்தர்‌ தேவாரம்‌. 
என்னபுண்ணியம்‌ செய்தனை மெஞ்சமே இரும்கடல்‌ வையத்து 
முன்னம்‌ டூபுரி ஈல்வினைப்பயணிடை முழுமணிச்‌ தாளங்கள்‌ 
மன்னு காவிரி சூழ்‌தருவலஞ்சுழி வாண்ணை வாயாரப்‌ 
பன்னி ஆதரித்து ஏத்திம்‌ பாடியும்‌ வழிபடும்‌ அசனாலே. 


இருவலஞ்சுழி தலக்குறிப்பு, 


க வாமி திருநாமம்‌ : 


அம்மன்‌ இருகாமம்‌: 
தலவினாயகர்‌ : 


தீர்த்தங்கள்‌: 


தலவிருக்ஷம்‌: 
தலப்பெயர்‌ : 


கபர்த்தீசர்‌, கற்பகநாதேஸ்வரர்‌, வலஞ்சுழி 
நாதர்‌. 

பெரியநாயகி, 

சுவேதவினாயகர்‌, வெள்ளை வாரணம்‌, 

தேவேந்திரனால்‌ கடல்‌ நுரையால்‌ ஆக்கப்‌ 
பட்டு பிரதிஷ்டிக்கப்பட்டது, எனபது 
வரலாறு. 

(1). காவிரி, 

(2) அரிசொல்‌ நதி. (அரசலாறு) 

(3) ஜடாதீர்த்தம்‌ (கோபுரத்தை அடுத்து 
உளபுறம்‌ உள்ள்‌ பழமையான குளம்‌) 

வில்வ மரம்‌, (அம்மன்‌ சன்னதியில்‌ உள்ளது) 
காவிரி வலஞ்சுழித்து ஓடுவதாலுப்ர 
வெள்ளை வினாயகர்‌ வலம்‌ சுழிதத மூர்த்து 
யாக இருப்பதாலும்‌ திருவலஞ்சுழி எனப்‌ 
பெயர்‌ வழங்கலாயிற்று, சகதிவனம்‌, 
திருணாவர்த்தம்‌, தக்ஷிணாவர்த்தம்‌, எனவும்‌ 
பெயாகளுண்டு. தீர்ததம்‌, மூர்த்தி, தலம்‌ 
என்ற மூன்று பெருமைகளையும்‌ உடையது 
இத்‌ தலம்‌. 

அருள்பெற்றவர்கள்‌. 


(1) சோழ மன்னன்‌ (2) ஏரண்ட முனிவர்‌ (3) ஆதிசேஷன 


(4) பராசக்தி, (5) 


ருஞானசம்பநதர்‌ (6) திருநாவுக்கரசர்‌ 


(7) பிரமன்‌ (8) இந்திரன்‌ (9) ஓர மலைப்பாம்பு, 


2 
பக்கத்தில்‌ உள்ள சிவஸ்தலங்கள்‌. 
(1) திருச்சத்தி முற்றம்‌ (2) பட்டீஸ்வரம்‌ (3) திருகலலு8 
(4) திருப்பாலத்துறை (5) திருவேரகம்‌ (6) கொடடையூா 
(7) கும்பகோணம்‌ முதலியன. 
கோயிலின்‌ நிலப்பரப்பு. 
கோயிலின்‌ சுற்றளவு கீழ்மேல்‌ சுமார்‌ 890 அடிகள்‌, தென்‌ 
வடல்‌ சுமார்‌ 353 அடிகள்‌, 
பிரகாரங்கள்‌, 
ரதவீதியைச்‌ சேர்த்து 4 (நான்கு) 
கோபுரம்‌ மண்டபங்கள்‌. 
5 மண்டபங்கள்‌, 5 நிலை ராஜகோபுரம்‌ உள்ளது, 
சிற்பம்‌ 
சிற்பத்தின்‌ சிகரமாய்‌ விளங்கும்‌ இக்கோயிலில்‌ பழங்காலக்‌ கர்‌ 
சிற்பங்கள்‌ பலவற்றையும்‌ காணலாம்‌. சுவேதவினாயகர்‌ மண்டபம்‌ 
சித்ரதூண்கள்‌, முற்றிலும்‌ கருங்கல்லால்‌ ஆன பலகணி (சன்னல்‌) 
சக்கரத்துடன்‌கூடிய ரதம்‌ போன்ற அமைப்ப காண்போர்‌ 
கண்ணையும்‌ கருத்தையுங்‌ கவரும்‌ தன்மையன. 
"பூஜா காலங்கள்‌. 
காலசந்தி. 
உச்சிக்காலம்‌, 
சாயரகைஷ. 
... அர்த்தசாமம்‌, 
.... மாலையில்‌ பூஜை ஈந்தியெம்பெருமான்‌ பின்‌ -இருந்தே 
ஆராதனைகள்‌ நடைபெறுகின்‌ றன. 


0௦02-4 


கல்வெட்டுக்கள்‌. 

இவ்வாலயத்தில்‌ சுவாமி சுற்றுச்சுவர்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
காணப்படுகின்றன. இவைகள்‌ அரசாங்கத்தாரால்‌ ௩கல்‌ எடுக்கப்‌ 
பட்டு தென்‌ இந்திய கல்வெட்டுத்‌ தொகுதியில்‌ 1903ம்‌ ஆண்டில்‌ 
618 மு 634 எண்களாகவும்‌ 1918ல்‌ 192மு 213 எண்களாகவும்‌ 

பதிவு செய்யப்பட்டுள்ளது. 

நிர்வாகம்‌, 

ட சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிகாதசுவாமி தேவஸ்தானத்தில்‌. உட்‌ 
கோயிலாக இருக்கிறது, (குறிப்பு) சென்னை அறகிலையப்‌ பாதுகாப்பு 
இலாகா துணை ஆணையரிடம்மிருந்து வந்த ஓ. ஏ. நெ, 107/55, 


9 
30---11--58 தேதி கடிதப்படி, (சப்டெம்பிள்‌) ஆக இக்கோயில்‌ 


சேர்க்கப்பட்டுள்ளது. 
சுவாமிமலை கோயில்‌ அறங்காவலர்கள்‌, நிர்வாக அதிகாரி 
இவர்களின்‌ நேரடி நிர்வாகத்தில்‌ திறம்பட நடைபெற்று 
வருகிறது. 
புராண வரலாறு 
இக்கோவிலைப்‌ பற்றிய பழைய புராணம்‌ ஒன்‌ று வடமொழியில்‌ 
உள்ளதாகக்‌ கூறப்படுகிறது. சேக்கிழார்‌ பெரிய புராணத்தில்‌ 
திருஞான சம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌ சரித்திரப்‌ பகுதியில்‌ இத்‌ 
தலத்தைப்பற்றிய குறிப்புகள்‌ வருகின்‌ றன. 
கோயிலும்‌ இருப்பிடமும்‌ 
யாவற்றையும்‌ கடந்த பரம்பொருளே சகமஃதில்‌ உள்ள மக்கள்‌ 
உய்வதற்கு அருவநிலையைத்‌ தாமே களைந்து உ*வரிலையெய்தியும்‌, 
உருவாஉருவ நிலையெய்தியும்‌ ஆங்காங்கு கோயில்‌ கொண்டு 
தரிசனம்‌ தந்து காத்தருளுகிறான்‌. என்றும்‌ இறைவன்‌ தன்‌ 
னுடைய அருள்‌ சக்தி கொண்டு நீங்காது நிறைந்திருப்பா 
னாயினும்‌ அடியவர்கள்‌ புறக்கண்ணுக்குப்‌ புலப்பட்டு வழிபட 
நின்ற நிலையே உருவ வழிபாட்டுக்கு மூலாதார மாகும்‌. கோயில்‌ 
களில்‌ லிங்க வடிவத்திலும்‌ விக்கிரக வடிவத்திலும்‌ நின்‌ று ௮வன்‌ 
அருள்‌ பசுவின்‌ மடியில்‌ இருந்து பால்‌ சுரப்பதுபோல்‌ அடியார்‌ 
களுக்கு எளிதில்‌ அடைய அமுதமாகி இருக்கின்றான்‌. 
*இருஞ்சுரபிக்கு எங்கும்‌ உருக்காண ஒன்னாதபால்‌ 
விம்மி ஒமுகுவதுபோல்‌ வெளிப்பட்டருள்வன்‌ அன்‌ 
[்பர்க்கே'* 
என சிவஞான சித்தியில்‌ கூறப்பட்டுள்‌ ளது. 
எங்கும்‌ சிவனிருப்பன்‌ ஆனாலும்‌ ஏசற்ற 
சங்கமத்தும்‌ சற்குருவின்‌ தன்னிடத்தும்‌ லிந்கத்தும்‌ 
ஆவின்‌ உடம்பெல்லாமும்‌ ஆவரித்து நிற்கினும்பால்‌ 
பாவு முலைக்கண்மிகுதிப்பன்‌. 
என சிவஞானப்பிரகாச வெண்பாவிலும்‌ கூறப்பட்டுள்ளது. 
திருவருள்‌ ததும்பியதும்‌ அடியார்களாம்‌ நாயன்மார்களில்‌ 
பொன்னடி. பெற்றுத்‌ தெய்வத்‌ தமிழ்ப்பால்‌ பெருக்கெடுத்து 
ஓடுகிறதுஈன இறைவன்‌ கோயில்‌ கொண்ட திருத்தலங்கள்‌ பல 
உள்ளன்‌. அவைகளில்‌ சில புராணப்‌ புகழ்‌ பெற்றவை. சில 
தானே தோன்றியவை. சில முனிவர்கள்‌ போற்றியவை. சில 
தேவாரப்‌ பாடல்‌ பெற்றவையாம்‌. - அறுபத்தி மூன்று நாயன்மார்‌ 
களில்‌ முதல்‌ மூவர்‌ என்று புகழ்ந்து போற்றப்படும்‌ சம்பந்தர்‌, 
அப்ர்‌, சுந்தரர்‌ இவர்களால்‌ பாடல்‌ பெற்ற தேவாரத்‌ தலங்கள்‌ 


தமிழ்‌ நாட்டிலும்‌ ஈழமும்‌ உள்பட .274 என்பர்‌, அவைகளுள்‌ 
திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, தேவாரப்‌ பாடலுழ்‌,. 
அஈணகிரிநாதர்‌ திருப்புகழும்‌. பாடிப்‌ புகழ்ந்த பெரும்‌ புண்ணியத்‌ 
தலமே திருவலஞ்சுழியாகும்‌. சோழகாடு சோறுடைத்து என்பது 
மன்றி செவிக்கு இன்பம்‌ பயக்கும்‌ தெய்வத்‌ தென்றல்‌ தமிழ்‌ 
வீசும்‌ பெருமை பெற்று விளங்குகிறது. இலக்கியம்‌ நிறைந்தது, 
இருடிகள்‌ புகம்ந்தது, முக்கண்ணன்‌ உகந்தது, மூவுலகும்‌ 
வியந்சது இச்சோழ நாடாகும்‌. இத்தகு சிறப்புடைய சோழ 
நாட்டின்‌ கண்ணே தஞ்சை மாவட்டத்தில்‌ கும்பகோணம்‌ 
தாலுக்காவில்‌ சுவாமிமலைக்கு தெற்கில்‌ $ மைலில்‌ தஞ்சை 
கும்பகோணம்‌ பஸ்‌ பாதையில்‌ கும்பகோணத்திற்கு மேற்கே 4 
மைலில்‌ சுவாமிமலை புகைவண்டி நிலையத்திலிருந்து 1 பர்லாங்‌- 
வடக்கில்‌ அமைந்த புண்ணியத்தலமே திருவலஞ்சுழியாகும்‌. 
திருஞான சம்பந்தர்‌ இத்தலத்தில்‌ தன்‌ அடியவர்‌ குழாங்களுடன்‌ 
பலநாட்‌ தங்கி அருகில்‌ உள்ள பல தலங்கட்குச்‌ சென்று பாடல்‌ 
அருளி மீண்டும்‌ இங்கு வந்து தங்கியிருந்த பெருமையை 
சேக்கிழார்‌ பெரிய புராணத்தில்‌ மிக அழகாய்ச்‌ சொல்லியுள்ளார்‌. 
திருநாவுக்கரசர்‌ பல பதிகங்கள்‌ பாடியும்‌ சிறப்பித்தது. பெரியோர்‌ 
கள்‌ உகந்த தலம்‌. சிற்பக்கலை கொலுவிருந்த தலம்‌. சோலை. 
சூழ்ந்த வளப்பம்‌ மிகுந்த ஊருமாகும்‌ இத்தலம்‌, இத்தலத்திற்கு 
மிக அருகாமையில்‌ அரிசொல்‌ நதி என்ற ஆரசலாறும்‌ அதனை 
அடுத்து வடக்கில்‌ பொன்‌ கொழிக்கும்‌ காவிரி ஆறும்‌ தாவி 
வருகின்றன. இங்கு நதியானது வலஞ்சுழித்து வருவதாலும்‌ 
திருவலஞ்சுழி என ப்பெயர்‌ ஏற்பட்டதென்பர்‌, 

இத்தலத்திற்குச்‌ சக்திவனம்‌, தக்ஷிணாவர்த்தம்‌, திரிணாவர்த்‌ 
தம்‌ என்ற மறுபெயர்களும்‌ உண்டு. இந்த ஊர்‌ ஞானசம்பந்தர்‌ 
காலத்தில்‌ பெரிய ஊராக இருந்திருக்க வேண்டும்‌. தற்காலம்‌ 
மிகச்‌ சிறிய ஊராக இருக்கிறது. பக்கத்து ஊர்‌ பட்டீஸ்வரம்‌ 
செல்லும்‌ வழியில்‌ 1 மைலில்‌ சோழன்‌ மாளிகை என்றும்‌ மாளிகை 
மேடும்‌ என்றும்‌ சோழன்‌ அரண்மனை இருந்ததாக வரலாறுகளும்‌ 
சான்றுகளும்‌ உள்ளன. அரசன்‌ அருகாமையிலிருக்‌ ததனால்‌ 
இக்கோயில்‌ மிகப்‌ பெரிய கோயிலாகவும்‌ பெரிய திருப்பணி 
களுடையதாகவும்‌ இருக்கிறது. 

இங்கு ஓர்‌ ஆரம்பப்‌ பள்ளியும்‌, தபால்‌ நிலையமும்‌ பிள்ளை . 
ஒருவரால்‌ நிறுவனம்‌ செய்யப்பட்ட தர்மச்சத்திரம்‌ ஒன்றும்‌: 
உள்ளது. அதில்‌ கல்லூரி மாணவர்களுக்கு இலவச உணவு 
அளிக்கப்படுகிறது. மக்கள்‌ தொகை சுமார்‌ 4200. இத்தலத்தில்‌ 
பராசக்தி, ஆகிசேஷன்‌, ஞானசம்பந்தர்‌, அப்பர்‌, சோழமன்னன்‌ 
முதலியோர்‌ இறைவன்‌ திருவருள்‌ பெற்றனர்‌, ப 


8 


'ஏரண்ட முனிவர்‌ முக்திபெற்ற தலமாகும்‌. திருவிடைமருதூர்‌ 
தலபுராணத்தில்‌ தென்னாடு முழுவதும்‌ சிவாலயமாகக்‌ கூறு: 
மிடத்து இத்தலத்தை வினாயகர்‌ தலமாகக்‌ கூறுகிறது. “திணி 
புகழ்‌ ஆலங்குடியிற்‌ குர மூர்த்தியானைத்‌ திருமுகத்தோன்‌ வலஞ்‌ 
சுழி ஏரகத்திற்‌ செஷ்‌வள்‌” என்பதால்‌ தெரிகிறது. | 

கோயில்‌ அமைப்பு 

கோயில்‌ சோலை நடுவில்‌ பஸ்‌ ஓடும்‌ பாசைக்குச்‌ சற்று 
அருகில்‌ ஐந்து கண்கள்‌ கொண்ட பெரிய ராஜ கோபுரத்துடன்‌ 
கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்குள்‌ மூன்‌ று பிரகாரங்‌ 
களும்‌ வெளியில்‌ ஓர்‌ வீதியும்‌ உள்ளன. முன்கோபுரத்தை அடுத்‌ 
தாற்போல்‌ திருக்குளமும்‌ மண்டபக்‌ கோயிலும்‌ உள்ளன. அடுத்த 
வாயிலுக்கு உள்ளே கொடி மரமும்‌ நந்தி மண்டபமும்‌ சுவேத 
வினாயகர்‌ (வெள்ளைப்‌ பிள்ளையார்‌) சந்நிதியும்‌ உள்ளன. வினாயகர்‌ 
மண்டபம்‌ சிற்பச்‌ சித்திர வேலைப்பாடு உள்ளது. கல்லால்‌. 
அமைக்கப்பட்ட சித்ரத்‌ தூண்களும்‌, கல்குத்து விளக்குகளும்‌ கல்‌ 
பலகணிகளும்‌ அமைக்கப்‌ பெற்றவை. வடச்கில்‌ அலங்கார 
மண்டபம்‌ உள்ளது, இதை அடுத்து உள்ள சுற்றில்‌ நிறைபணி 
மண்டபம்‌ உள்ளது. தெற்கில்‌ மடப்பள்ளியும்‌ வடக்கில்‌ உத்சவ 
மண்டபமும்‌ உள்ளன. உள்சுற்றில்‌ (உட்பிரகாரம்‌) தென்புறம்‌ 
பல லிங்க மூர்த்திகளும்‌, நவசக்தி மூர்த்தங்களும்‌ மேற்கில்‌ ஸ்தல 
வினாயகர்‌ வலம்சுழி வினாயகரும்‌ அடுத்து சோமாஸ்கந்தர்‌, 
சண்முக சுப்பிரமணியர்‌, இலக்குமி முதலிய மூர்த்திகளும்‌ வட 
புறத்தில்‌ பலரால்‌ பூஜிக்கப்பட்ட லிங்க பாணங்களும்‌, இருக்‌ 
கின்றன, தென்புறம்‌ கறுவரைச்‌ சுவரில்‌ தக்ஷிணாமூர்த்தி, 
நடராஜர்‌, பிக்ஷ£டனர்‌, முதலிய சிலாவிக்கிரகங்களும்‌ வடபுறம்‌ 
சண்டேசர்‌ தனியே சனிபகவான்‌ மட்டும்‌ (இங்கு நவக்கிரகம்‌ 
இல்லை) இருக்கிறார்‌. சுவாமி சன்னதியில்‌... வடபுறம்‌ உத்சவ 
மூர்த்திகளும்‌ பிரதானமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி பழைய பெரிய 
மூர்த்தியாய்‌ இருக்கிறார்‌. மகாமண்டபம்‌ உள வடபக்கம்‌ ஏரண்ட 
மகரிஷியும்‌ உள்ளார்‌. மூன்றாவது வெளிப்பிரகாரம்‌ தென்புறத்தில்‌ 
அம்பிகை பெரிய காயகியார்‌ கிழக்கு நோக்கி சல் னதி இருக்‌ 
கிறது. சுவாமிக்கு வலப்புறத்தில்‌ அம்மன்‌ சன்னதி இருப்பது 
சில கோயில்களில்‌ மட்டுமே. பெரும்பகுதி ஆலயங்களில்‌ 
சுவாழிக்கு “இடதுபுறம்‌ தெற்கு நோக்கிய சன்னதியாக இருக்கும்‌ 
அம்மன்‌ சன்னதி. அம்மன்‌ கோயிலில்‌ உள்ளில்‌ தென்புறம்‌ 
அஷ்டபுஜகாளி வீற்றிருக்கிறாள்‌. இத்தலம்‌ பைரவர்‌ ஸ்தலமாக 
ஒரு காலத்தில்‌ இருந்திருக்கிறது. ராஜகோபுரத்தை அடுத்து 
தென்புறமாய்‌ பைரவாக்கு என்றே . தனிக்கோயில்‌ சிதைந்த 
நிலையில்‌ உள்ளது.” அதில்‌ இருக்கும்‌ பைரவர்‌ மிக .வேலைப்‌ 


6 


பாடுள்ளது, பின்னமாய்‌ உள்ளது, ஒரு காலத்தில்‌ மிக உக்ர 
மூர்த்தியாய்‌ இருந்த பைரவரை உடைத்து வீணாக்கி இருக்‌ 
கின்றனர்‌. அதுபற்றி வழங்கும்‌ ஒரு கதையும்‌ கூறுகின்றனர்‌. 
கோயில்‌ குருக்கள்‌ இரவு அர்த்தஜாம பூஜை பூராவும்‌ முடித்துக்‌ 
கொண்டு போகும்போது தன்‌ குழந்தையை கோயிலில்‌ 
விட்டுப்‌ பூட்டிக்கொண்டு போய்விட்டார்‌. வீடு சென்று திரும்ப, 
கோயில்‌ வந்து கதவு திறக்க எத்தனித்தபோது பைரவர்‌ 
அசரீரியாய்‌ உனது குழந்தை பத்திரமாய்‌ இருக்கிறது காலையில்‌ 
பெற்றுக்கொள்‌ என்று சொன்னதாகவும்‌ அதை மீறித்‌ திறக்கை 
யில்‌ பைரவர்‌ கோபமடைந்து பிள்ளையை இரண்டாகக்‌ கிழித்துத்‌ 
தூக்கி எறிந்ததாகவும்‌ அதன்‌ பின்னரே அதன்‌ உக்கிரகலையை 
ஒடுக்கி விட்டனர்‌ என்றும்‌ வழக்கு, இங்கு இந்தத்‌ தலத்திலிருந்த 
பல்‌ விக்கிரகங்கள்‌ தஞ்சை கண்காட்சிச்‌ சா ல்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ளது. சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்தக்கோயில்‌ 
பல வரலாறுகளைக்‌ கொண்டது என்பது புலப்படும்‌. 
மூர்த்துகள்‌, தீர்த்தங்கள்‌. 
இத்தலத்தில்‌ சுவேத வினாயகர்‌ கோயில்‌ முன்னே பெரிய 
மண்டபத்தில்‌ பிரதான கோயிலாக அமைந்துள்ளது. திருப்பாற்‌ 
கடல்‌ கடைந்தபோது தேவர்கள்‌ வினாயகர்‌ வழிபாடு செய்யாது 
பாற்கடல்‌ கடைய ஆரம்பித்தார்கள்‌. அதுபோது அமுதம்‌ கிடைக்‌ 
காது இருக்கவே இந்திரன்‌ உடனே கடல்‌ நுரையை எடுத்து 
வினாயகர்‌ உருவம்‌ செய்து பூஜித்து பாற்கடல்‌ அமுதம்‌ எடுத்‌ 
தார்கள்‌. இந்திரன்‌ தான்‌ இருப்பிடம்‌ செல்லும்‌ வழியில்‌ இந்த 
நுரையால்‌ ஆக்கப்பட்ட வினாயகரையும்‌ எடுத்துவந்தான்‌. இத்‌ 
தலத்தில்‌ வைத்து சிவபெருமானை வழிபட்டு வினாயகரை எடுக்க 
முயலுகையில்‌ எடுக்க முடியவில்லை. அதனால்‌ அவன்‌ அங்கேயே 
பிரதிட்டை செய்து வினாயகருக்கு நிறைமணி உத்சவம்‌ முதலான 
நடத்தி வழிபட்டு தேவலோகம்‌ சென்றான்‌. இந்திரன்‌ பூஜை 
இன்னும்‌ 9-ம்‌ திருநாள்‌ ௩டத்தப்படுதிறது. கடல்‌ நுரை மூர்த்தி 
யானதால்‌ பச்சைக்‌ கற்பூரம்‌ தூவுவதைத்தவிர வேறு அபிஷேகங்‌ 
கள்‌ கிடையாது. வாணி கமலாம்பாள்‌ சமேதராய்‌ வினாயகர்‌ 
ஆவணி சதுர்த்தியை 9 நாளாக வைத்து பிர்ம்மோத்சவம்‌ 
வினாயகருக்கே நடைபெறுகிறது. 
கற்ப இல்லில்‌ உள்ள கபர்த்தீசர்‌ சுயம்புமூஃஒத்தியாவார்‌, 
ஞானசம்பந்தர்‌ தேவாரத்தில்‌ என்ன புண்ணியஞ்‌ செர்தனை 
நெஞ்சமே என்று மிக அருமையாகத்‌ துதிக்கிறார்‌. சுவாமிக்கு 
கற்பகநாதர்‌, வலஞ்சுழி காதர்‌ என்ற பெயர்களும்‌ உண்டு, 
பெரியநாயகி அம்மன்‌ தனிக்கோட்டகம்‌ (கோவிலாக) 
உள்ளது. சதுர்‌ புஜங்களுடன்‌ கம்பீரமாய்‌ வீற்றிருக்கிறாள்‌. 


ச்‌. 
அம்பிகை மாடமாளிகை கூடகோபுரம்‌ என்றபடி கோயில்‌ அமைக்‌ 
கப்பட்டுள்ளது. 


தீர்த்தம்‌ 

காவிரி என்று புராணம்‌ கூறுகிறது. காவிரியினின்று 
பிரிந்த அரசலாறே வலஞ்சுழித்து ஓடுகிறது. இது தவிர 
கோவிலில்‌ உள்‌ ஜடாதீர்த்தம்‌ என்ற திருக்குளம்‌ அமைந்திருக்‌ 
கிறது. 

தலப்பெருமைகள்‌ 

ஒரு காலத்தில்‌ பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன்‌ வெளிவந்த 
காரணத்தால்‌ பெரும்பிலம்‌ ( அதாவது பாதாளமளவுள்ள பள்ளம்‌) 
ஏற்பட்டது. காவிரி பொதிய மலையிலிருந்து வந்தபோது அப்பிலத்‌ 
துவாரத்தில்‌ இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன்‌ 
பெருங்‌ கவலை கொண்டான்‌. அது சமயம்‌ ஒரு அசரீரி வாக்கு 
ஏற்பட்டது. பாதாளத்தில்‌ ஒரு அரசனோ அல்லது ஒரு மகரிஷியோ 
இறங்கி: பலியிட்டுக்கொண்டால்‌ பிலம்‌ மூடுபடும்‌ என்றது. 
மன்னன்‌ கலங்கினான்‌. இங்கு தவம்‌ செய்த ஏரண்ட முனிவர்‌ 
மன்னனைத்‌ தேற்றித்தானே இரங்கினார்‌. பிலமும்‌ மூடியது. 
காவிரியும்‌ நேரே ஓடியது. ஏரண்ட மகரிஷியின்‌ உருவமும்‌ 
கோவிலில்‌ உள்ளது. 


ஆதிசேஷன்‌ மகா சிவராத்திரி அன்று பாதாளமிருந்து வெளி 
வந்து நான்கு யாமத்துச்கும்‌ நான்கு தலங்கள்‌ சென்று வழி 
பட்டான்‌. அவை திருவலஞசுழி, ஒன்று. மற்ற மூன்று தலங்கள்‌ . 
முறையே திருநாகேஸ்வரம்‌, திருப்பாம்புரம்‌ திருகாகைக்காரோணம்‌ 
என்பன. 


பராசக்தியும்‌ ஒரு முனிவருக்குப்‌ புதல்வியாக அவதரித்து 
இத்தலப்‌ பெருமானை வழிபட்டுச்‌ சிவபெருமானைத்‌ திருமணம்‌ 
செய்துகொண்டாள்‌. அதனால்‌ சக்தி வனம்‌ என்ற பெயர்‌ 
ஏற்பட்டது என்‌ பதும்‌ இத்தல வரலாருகும்‌. 

ஓர்‌ பெரிய பாம்பும்‌ இத்தலத்தில்‌ பாபவிமோசனம்‌ ஏற்பட்ட 
தாக ஒரு வரலாறு, பிரம்மன்‌, திருமால்‌, இந்திரன்‌ முதலியவர்கள்‌ 
வழிபட்ட தலம்‌. 


இருப்பணிகள்‌ 
இக்கோயில்‌ திருப்பணிகள்‌ பழ௩்காலத்தவை. இன்றும்‌ பல்‌ 
திருப்பணிகள்‌ செய்யவேண்டியுள்ளது. தேவஸ்தானத்தாரும்‌ 
திருப்பணிகள்‌ செய்யத்‌ திட்டமிட்டுள்ளா£கள்‌. 


௮ 


9 


இருப்பணிப்பயன்‌ 
புல்லினால்‌ வருடங்கோடி புது மண்ணால்‌ பத்துக்கோடி. 
செல்லுமா ஞாலந்தன்னில்‌ செங்கலால்‌ நூறுகோடி 
அல்லியம்‌ கோதை பாகன்‌ ஆலயம்‌ மடாலயங்கள்‌ 
கல்லினால்‌ இயற்றுவித்தோர்‌ கயிலைவிட்டு அகலார்தாமே 


சிவபக்த அன்பர்கள்‌ இம்மாபெருங்கோயில்‌ திருப்பணியில்‌ பங்கு 
கொண்டால்‌ பெரும்‌ புண்ணியம்‌ உண்டாம்‌. 
சிற்பங்கள்‌ 

மிகப்‌ பழமையான இக்கோயிலின்‌ பல சிற்பங்கள்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ முதலியன சிறந்து காணப்படுகிறது. வினாயகர்‌ 
கோயில்‌ மண்டபங்கள்‌ ஆவுடையார்கோயில்‌ போன்று கொடுங்‌ 
கைகள்‌ முதலியன வேலைப்பாடு உள்ளது. கருங்கறபலகணி, 
சிற்ப சாஸ்திர சிறப்பை எடுத்துக்‌ காட்டுகிறது பழங்காலச்‌ சிற்பங்‌ 
களின்‌ வேலையின்‌ சிறப்பையு௦ எடுத்துக்காட்டுகின றன. ஆறு 
கருங்கற்‌ குத்துவிளக்கும்‌ அம்மண்டபத்தில்‌ நிற்கின்றன. இம்‌ 
மாபெரும்‌ மண்டபம்‌ முதலியன இந்திரனால்‌ நிர்மாணிக்கப்பட்ட 
தாக வரலாறு. அக்காலத்தில்‌ மாபெரும்‌ ராஜதானிக்‌ கோயிலாக 
இருந்திருக்‌ கவேண்டும்‌. 

கல்வெட்டுச்‌ சுருக்கம்‌ 

இக்கோயிலில்‌ சுவாமிகோயில்‌ உள்சுற்று சுவரில்‌ காணப்‌ 
படும்‌ கல்வெட்டுச்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு: 

சோழ மன்னர்களான திரிபுவன சக்கரவர்த்தி, திருபுவன 
வீரதேவன்‌, மதுரை, இலங்கை கருவூர்களைக்‌ கைப்பற்றியதுடன்‌ 
பாண்டியர்‌ முடியங்கொண்ட சோழன்‌ ராஜாதிராஜதேவன்‌, ராஜ 
கேசரிவர்மன்‌, பரகேசரிவர்மன்‌, ராஜராஜதேவன்‌, விக்ரமசோழன 
உடையார்‌, ராஜேந்திரதேவன்‌, முதலிய சோழமன்னர்கள்‌ ஆட்சிக்‌ 
காலங்களில்‌ கோயில்‌ வழிபாட்டுக்கு நிலங்களும்‌ நந்தாவிளக்கு 
களும்‌ வழங்கப்பட்டுள்ளன. சிவபாத சேகரதேவன்‌ என்னும்‌ 
பட்டம்‌ பெற்ற ராஜராஜதவன்‌ திருவல்லத்தில்‌ தங்கி இருந்த 
பொழுது தனது பிறந்தநாள்‌ நினைவிற்காக நிலங்களைத்‌ தானம்‌ 
செய்துள்ளான்‌. திருநாவுககரசா, திருவாதவூரர்‌, , கண்ணப்பா 
முதலிய மூர்த்திகளின்‌ வழிபாட்டுககாகவும்‌ நிலங்களையும்‌ 
தந்துள்ளான்‌. ராஜராஜ தேவனுடைய இராணியார்‌ லோகமா 
தேவியார்‌ புதல்விகள்‌ குந்தவை, மாதேவடிகள்‌, ஆகியோர்களால்‌ 
க்ஷேத்திரபாலதேவர்‌ கோயில்களுக்கு நகைகள்‌ வழங்கப்பட்‌, 
டுள்ளன. சுவேதவினாயகருக்கும்‌ நிலங்கள்‌ வழங்கப்பட்டுள்ளன. 











்‌ 


நித்தியப்படி பூஜைகள்‌ 

நான்கு கால பூஜை ௩டைபெறுகிறது. காலசந்தி, உச்சி 
காலம்‌, சாயரக்ஷை, அஆர்த்தசாமம்‌ என்பன இரவு பூஜைகள்‌. 
வைத்திலிங்கம்‌ பிள்ளை சத்திரத்திலிருந்து கட்டளைகளாக நடந்து 
வருகின்றன. மாலை.பில்‌ பூஜை நந்தீதேவர்‌ பின்‌ இருந்து நடக்‌ 
கிறது. பிரதோஷத்தீல்‌ வளர்பிறை தேப்பிறை ' தரயோதசி 
திதியில்‌ சூரியன்‌ மறைவதற்கு முன்பு பின்வரும்‌ மூலறே முக்கால்‌ 
நாழிகையாகும்‌. சிறிய ரிஷபவாகனத்தில்‌ சுவாமி புறப்பாடு 
கோவிலுச்குள்‌ நடைபெறும்‌. 

இரு ஞானசம்பந்தர்‌ பதிகம்‌ பாடியது 

திருஞான சம்பந்தர்‌ பல தலங்கட்கும்‌ சென்று வழிபட்டு 
சோழநாட்டில்‌ உள்ள ஆவூர்‌ பசுபதீச்சுரம்‌, திரு௩ல்லூர்‌ முதலிய 
தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு பதிகம்பாடி. வழிபட்டுக்கொண்டு 
திருவலஞ்சுழிக்கு வந்து சேர்ந்தார்‌. பக்தியில்‌ முதிந்த அன்பர்கள்‌ 
முத்தமிழ்‌ விரகர்‌ திருஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்கக்‌ 
கூட்டமாக, திருவலஞ்சுழிக்‌கோயில்‌ கோபுரத்தைக்‌ கடந்து உள்ளே 
சென்றனர்‌. ஞானபோனகர்‌ வலம்சுழிப்‌ பெருமானைப்‌ பெருங்‌ 
காதலுடன்‌ வழிபட்டு இன்னிசையுடன்‌ பதிகம்பாடி போற்றினா. 
பிறகு ஞானசம்பந்தர்‌ இத்தலத்திலே₹ய சிலகாள்‌ தங்கி இருந்து 
நாள்தோறும்‌ தொண்டாகளுடன்‌ சென்று வலஞ்சுழிப்‌ பெருமானை 
வழிபட்டு வந்தார்‌. இவ்வாலாறுகளைப்‌ டெரியபுராணத்தில்‌ 
சேக்கிழார்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. ்‌ 

சேக்கிழார்‌ புராணம்‌ 

1. மறைவிளங்கும்‌௮ப்‌ பதியினில்‌ மணிகண்டர்‌ பொற்றாள்‌ 

நிறையும்‌ அன்பொடு வணங்கியே நிகழ்பவர்‌ நிலவும்‌ 

பிறைஅ௮ணிந்தவர்‌ அருள்பெறப்‌ பிரசமென்‌ மலர்வண்‌ 

டறைநறும்பொழில்‌ திருவலஞ்சுழியில்வந்‌ தணைந்தார்‌. 
2, மதுபுனைந்தவர்‌ வலஞ்சுழி மருவு மாதவத்து 

முதிரும்‌ அன்பர்கள்‌ முத்தமிழ்விரகர்‌ தம்முன்வந்து 

எதிர்கொள்போழ்தினில்‌ இமிந்தவர்‌ எதிர்செல மதியைகீ 

கதிர்செய்வெண்மு௫ற்குழாம்புடை சூழ்ந்ததெனக்‌ கலந்தார்‌ 
9, கலந்த அன்பர்கள்‌ தொழுதெழக்‌ கவுணியர்‌ குலைவா்‌ 

அலர்ந்த செங்கம. லக்கரங்‌ குவித்துடன்‌ அணைவார்‌ 

வலஞ்சுழிப்‌ பெருமான்‌ மகிழ்கோயில்‌ வந்தெய்தப்‌ 

பொலங்கொள்‌ நீள்சுடர்க்‌ கோபுரம்‌ இறைஞ்சிஉட்‌ புகுந்தார்‌ 
8. மருவலார்புரம்‌ முனிந்தவர்‌ திருமுன்றில்‌ வலங்கொண்டு 

உருகும்‌ அன்புடன்‌ உச்சிமேல்‌ அஞ்சலி யினராய்தீ 

இருவலஞ்சுழி உடையவர்‌ சேவடித்‌ தலத்தில்‌ 

பெருகுமா தரவுடன்‌ பணிந்தெழுந்‌ தனர்‌ பெரியோர்‌ 
5, ஞானபோனகர்‌ நம்பர்முன்‌ தொழுதெழு விருப்பால்‌ 

ஆனகாதலில்‌ அங்கண ரவர்தமை வினவும்‌ 


10 


க்ர்னமில்‌ இசையுடன்‌ விளங்கிய திருப்பதிகம்‌ 
பான லார்மணி சண்டரைப்‌ பாடினார்‌  ” டல 
_ புலன்கொள்‌ இன்தமிழ்‌ போற்றினர்‌ புறத்தினில்‌ அணைந்தே 
்‌ தக்கு மடன்‌ ஒற்றுக்‌ பதியினில்‌ இருந்து ்‌ 
நலங்கொள்‌ காதலினால்‌ நாதர்தாள்‌ நாள்தொறும்‌ பரவி 
வலஞ்சுழிப்‌ பெருமான்‌ கொண்டர்‌ தம்முடன்‌ மகிழ்ந்தார்‌. 
இருநாவுக்கரசர்‌ வழிபட்ட து 
திருநாவுக்கரசர்‌ சோழநாட்டில்‌ உள்ள பல தலங்களைத்‌ 
தரிசித்துப்‌ பிறகு ஈல்லூர்‌, பழையாறை முதலிய தலங்களுக்குச்‌ 
சென்று சிவபெருமானை வழிபட்டார்‌. பிறகு திருவலஞ்சுழிக்கு 
வந்து வலஞ்சுழிப்‌ பெருமானைத்‌ தரிசித்து பல பதிகங்களைப்‌ பாடி. 
வழிபட்டார்‌, இவைகளை க்‌ குறித்துப்‌ பெரிய புராணத்தில்‌ பின்‌ 
வரும்‌ செய்யுளில்‌ சேக்கிழார்‌ பாடுகிறார்‌. 
நல்லூரில்‌ நம்பர்‌ அருள்பெற்றுப்‌ போய்ப்‌ பழையாறை 
பல்‌. ஓர்‌ வெண்தலைக்‌ கரத்தார்‌ பயிலும்‌ இடம்பல பணிந்து 
சொல்லூர்‌ வண்‌ தமிழ்பாடி வலஞ்சுழியைக்‌ தொழுதேத்தி 
அல்‌ லூர்‌ வெண்பிறை அணிந்தார்‌ திருக்குட மூக்கணைந்‌ 
ரீ திறைஞ்சி, 
முடிவுரை 
முழுமுதற்‌ கடவுளான சிவபெருமான்‌ எல்லையில்லாத்‌ தனிப்‌ 
பெருமையுடையவன்‌. அவருடைய திருக்குமாரனாம்‌. ஸ்ரீசுவாமி 
நாதன்‌ பெருமையும்‌ அத்தகைத்தே. தமிழ்‌ நாகரிகம்‌, தமிழன்‌ 
பெருமை பரவிய இடமெல்லாம்‌ முருகன்‌ பெருமையே ஆகும்‌, 
அத்தகைய முருகனாம்‌ சுவாமிநாதன்‌ பெருமையை முக்காலமறிந்த 
முனிவர்களும்‌ எடுத்து எழுத இயலாததாம்‌. அவ்வாறிருக்க 
இச்சிறியோம்‌ அவன்‌ பெருமையை அளவிடுவதுபோல்‌ எழுவதும்‌ 
அவன்‌ எழுந்தருளிய திருவேரகத்தின்‌ மாண்பினைப்‌ புகழ்வதும்‌ 
முடியாத செயலே. 
இருப்பினும்‌ கருத்துக்குத்தேனாய்‌, கண்களுக்குகவியாய்‌, சொல்‌ 
லுககுக கரும்பாய எழுந்தருளி அடியாகளின்‌ கண்கண்ட தெய்வ 
மாயக கருணை வடிவுகொண்ட அம்முதல்வன்‌ ஏரகத்துச்‌ சுவாமி 
நாதன்‌ அருந்துணை கொண்டு ஒருவாறு இத்தலப்‌ பெருமை எழு 
தப்பட்டது. கிடைத்த சில தலநூல்களையும்‌ வழிவந்த முதியோ 
களின்‌ கறுத்துக்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு ஏதோ 
ஒருவாறு எழுதப்பட்டது, இன்னும்‌ பல வெளிவராத நூல்கள்‌ 
இருக்கலாம்‌. அரிய உண்மைக கருத்துக்களும்‌ இருக்கலாம்‌, 
அன்பாகள அவன்‌ அருளால்‌ கிடைக்கப்‌ பெறருல்‌ அடுத்த 
பதிப்பில்‌ சேர்க்கலாம்‌. இந்நூலில்‌ பல சொல்குற்றம்‌ கருத்துப்‌ 
உர. படிக்கும்‌ அன்‌ பர்களும்‌ பெரியோர்களும்‌ 
வைகளை மன்‌ நாதன்‌ ப்பேர்‌ 
வேண்டுகிறோம்‌. த்து குருகாதன்‌ திருவடிப்பேற்றை யடையுமாறு 
சுபம்‌. 


தருச்சிற்றம்பலம்‌ 
துதுப்பாடல்கள்‌ 


திருவலஞ்சுழித்‌ தேவாரம்‌, திருஞானசம்பந்தர்‌ பாடியது 
பண்டம்‌ நட்டராகம்‌ 


1. என்ன புண்ணியஞ்‌ செய்தனை நெஞ்சமே யிருங்கடல்‌ வையத்து 
மூன்னம்‌ நீபுரி சல்வினைப்‌ பயனிடை முழுமணித்‌ தாளங்கள்‌ 
மன்னு கரவிரி சூழ்திரு வலஞ்சுழி வாணனை வாயாரப்‌ 
பன்னி யாசரித்‌ தே.தீதியும்‌ பாடியும்‌ வழிபடும்‌ ௮,சனாலே. 


2. மாதோர்கூறனை வலஞ்சுழி மருவிய மருச்தினை வயற்காழி 
சாசன்‌ வேதியன்‌ ஞானசம்பர்தன்‌ லாய்‌ ஈவிற்றிய சமிழ்மாலை 
ஆசரித்‌ இசை கற்றுவல்‌ லார்சொலச்‌ கேட்டு கச்‌.தவர்‌ தம்மை 
வாதியாவினை மறுமைச்கும்‌ இம்மைக்கும்‌ வருத்தம்வர்‌ தடையாவே, 


திருநாவுக்கரசர்‌ பாடிய திருக்குறுந்தொகை. 
9.  ஓதமார்‌ கடலின்‌ விட மூண்டவன்‌ 
பூதசாயகன்‌ பொற்‌ கயிலைக்‌ கறை 
மாதொர்‌ பாகன்‌ வலஞ்சுழி மீசனைப்‌ 
பாத மேத்தப்‌ பறையும்‌ ஈம்‌ பாவமே. 


8, இனைம காலம்‌ எம்மானை ௮டைகலொதீ 
தளையி லாச்செவித்‌ சொண்டர்காள்‌ நம்முடல்‌ 
வளையுல்‌ காலம்‌ வலஞ்சுழி மீசனைச்‌ 
களைகணைகக்‌ கருதி£ர்‌ உய்ம்மினே 


8. இலங்கை வேர்தன்‌ இருபது தோளிற 
ஈலங்கொள்‌ பாதத்‌ தொருவிரல்‌ ஊன்றினான்‌ 
மலங்கு பாய்வயல்‌ சூழ்ர்‌,ச வலஞ்சுழி 
வலங்கொள்‌ வாடி, என்‌ தலை மேலவே. 


திருத்தாண்டகம்‌ 

0, அலையார்‌ புனற்கங்கை நங்கை காண 
அம்பலத்தில்‌ அருள்காட்ட மாடி வேடம்‌ 
தொலையாத வென்றியார்‌ நின்றி யூரும்‌ 
செடுங்களமும்‌ மேவி விடை மேல்கொண்டு 
இலை௰ார்‌ படைகையி லேகச்இ யெக்கும்‌ 
இமையவரும்‌ உமையவளும்‌ இறைஞ்ச யேத்த 
மலையார்‌ இரளருவிப்‌ பொன்னி சூழ்க்த 
வலஞ்சுழியே புக்டெமா மருவினாசே. 


10. 


11. 


12. 


12 


்‌* திருவல்ஞ்சுழியும்‌ -- திருக்கொட்டையூரும்‌ 
கருமணிபோற்‌ சண்டச்‌ சழகன்‌ கண்டாய்‌ 
கல்லால்‌ கிழற்‌€ழ்‌ இருர்தான்‌ கண்டாய்‌ 
பருமணிமா நாகம்‌ பூண்டான்‌ கண்டாய்‌ 
பவளக்குன்‌ றன்ன பாமன்‌ கண்டாய்‌ 
வருமணி நீர்ப்‌ பொன்னி வலஞ்சுழியான்‌ கண்டாய்‌ 
மாதேவன்‌ கண்டாய்‌ வரதன்‌ கண்டாய்‌ 
குருமணி டோல்‌ அழகமருங்‌ கொட்டையூரிற்‌ 
கோடீச்‌ சாத்துறையுங்‌ கோமான்‌ தானே, 


விண்டார்‌ புரமூன்று எரித்சான்‌ கண்டாய்‌ 
விலங்கலில்‌ வல்லரக்க னுடல்‌ அடர்த்‌ சான்‌ கண்டாய்‌ 
தண்தா மரையானும்‌ மாலுர்‌ தேடச்‌ 

தழற்பிழம்பாய்‌ நீண்டகழ லான்‌ கண்டாய்‌ 

வண்டார்‌ பூஞ்சோலை வலஞ்சுழியான்‌ கண்டாய்‌ 
மாசேவன்‌ கண்டாய்‌ மழையோ டங்கம்‌ 

கொண்டாடு வேதியர்‌ வாழ்‌ கொட்டையூரிற்‌ 
கோடீச்‌ சாத்துமையுங்‌ கோமான்‌ தானே. 


சிவகாமப்பஃ,ரறொடை வெண்பா, 


மன்னா வலஞ்சுழியின்‌ வாழ்பெரிய நாயயொட்கு 
இன்னமு மான கபர்த்தீசுரா....--. 


திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை. 


வணங்குதும்‌ வாழி செஞ்சே புணர்ச்‌. துடன்‌ 
பொருகடல்‌ மூகர்‌.து கருமு௫ற்‌ கனம்நற்‌ 
படவா பொடுங்க மின்னிக்‌ குடவரைப்‌ 
பொழிச்து கொழித்திழி அருவி குணக்கடல்‌ 
மருங்கும்‌ காவிரி மடர்தை வார்‌ புனல்‌ 
உடுத்‌ச மணி நீர்‌ வலஞ்சுழி 

அணிநீர்கி கொன்றை அல்லது அடியே 


பொருட்டக£ர்‌ சில்பலிக்‌ கென்றில்‌ புகு்‌தரேனும்‌ 

அருட்டக்€ர்‌ யாது மூரென்றேய்‌ -- மருட்டக்க 

மாமதைய மென்றார்‌ வலஞ்சுழி ஈம்வாழ்வென்றார்‌ 

தரம்‌ மழைச்தார்‌ காணேன்‌ சைச்சங்கு ---....-.- ஈக்சோதேவர்‌, 


க்ஷேத்திரக்‌ கோவை பிள்‌ ளைத்தமிழ்‌ 
மர,சர மெனுங்கியை மத்தாக கிறுவியே 
வாசுயை சாண தாக்இ 
மாலயனொடு இச்இராதிய மற்றெல்லாம்‌ கட்டி, 
வளர்பயோ ததி சடையும்‌ காள்‌ 


13 


எ$தைஐம்‌ கானைமூன்‌ ௨ணங்காமலத.செய 
லியம்புமலை £ழிழுப்ப 

இர்இராதி யோரறிர்‌ தைங்கர விராயகன்‌ 
இணையடிகள்‌ பூசைசெய்ய 

வர சமம்‌ தாகரி சுழன்றமுச முதவவே 
அன்புடன்‌ பின்பவ செல்லாம்‌ 

அ௮ருச. மம்டேகிக்க அமுதநிற மாதலால்‌ 
அருள்‌ வெள்ளை வாரண மெனும்‌ 

தர்திமுகவழ்‌ ளெவல்‌ இருவலஞ்ழி” முருக 
சப்பாணி கொட்டியருளே 

சர்தாசே சானான ௮ரதி வண்ணன்‌ மதலை 
சப்பாணி கொட்டியருளே 


வினாயகர்‌ காட்பு 
வெள்ளை வாரணப்‌ 
பிள்ளையார்‌ பதம்‌ 
உள்ள ஞானமே 
கொள்ள லாகுமே 


கபிலர்‌ பாடிய இரட்டைமணிமாலை 
வர்‌.சா நலைக்கும்‌ வலஞ்சழிவானவ வானவர்தம்‌ 
௮க்தார்‌ மகுடத்‌ தடு த்தபைம்‌ போதஇலர்‌ தேனுழக்கச்‌ 
செர்சா மரைச்செவ்விகாட்டும்‌ திருவடிக்குஞ்‌ செல்லுமே 
எந்தா யடித்‌ சொண்ட ரோடப்‌ பிடித்திட்ட இன்மலரே 


பரணர்‌ பாடிய அக்தாதி 
பார்மேவு இன்ற பலருருவர்‌ பண்டரங்கர்‌ 
பார்மேவு இன்ற படு தலையர்‌ -- பார்மேல்‌ ' 
வலஞ்சுழியைச்‌ சேர்வர்‌ மலரடிகள்‌ சேர்வர்‌ 
வலஞ்சுழியைச்‌ சேர்வா குவார்‌. 


காளமேகம்‌ பாடிய தனிப்பாடல்கள்‌ 


பரவாத தும்பி கருகாத வெங்கரி பண்பு சண்டே 
இருகாத சர்தி யுருகாத மாதங்கம்‌ இச்து தல்‌ 
நிரவாத இர்துரம்‌ பூசாக்‌ களபம்‌ நெடுஞ்சுனையிற்‌ 
மிரவாத ஆம்பல்‌ உலஞ்சழிக்கோ உரப்‌ பெற்தனளே 


14 


அம்மானை 


செல்லார்‌ வலஞ்சுழியிழ்‌ செங்கழுடீர்ப்‌ பிள்ளையார்‌ 
எல்லார்க்கு ஈல்லவ.ர மீவர்கா ணம்மானை 
எல்லார்க்கு ஈல்லவர மீவாே யாமாயின்‌ 
தொல்லுலில்‌ உள்ளோர்‌ ததியாரோ ௮ம்மானை 
அதிச்கையவர்‌ தமக்கு சொச்‌ தமன்றோ அம்மானை 


அருணகிரிநாதர்‌ பாடிய திருப்புகழ்‌ 


மகச குண்டல மீதே மோதுவ 
வருணபங்கய மோபூ வோடையில்‌ 
மருவு செல்கழு நீரோ நீவிடு 


மசன்விடுங்‌ கணையோ வாளோ சில 
கயல்கள்‌ கெண்டைகளோ சேலோகொலை 
மறலி யென்பவனோ மானோமது 


முகா வண்டின மோவான்‌ மேலேழு 
நிலவருர்து புளோமா சேவருண்‌ 
முதிய வெங்கடுவோதசே மாவடு 


மூடிவெனுங்‌ கடலோயா சோவென 
உலவு கண்கொடு நேசே சரூறைகொள்‌ 
முழறையறநிர்சப சாசே போல்பவர்‌ 


நிகரில்‌ வஞ்சக மாரீசாஇகள்‌ 
சிசீமூசன்‌ படை கோடா கோடிய 
கிரு தரும்‌ பட கவோசே வேவிய 


நெடியனங்கனு மானோ டேயெழு 
பதுவெளங்கவி சேனாசேவித 
நிருபனம்‌ பார்‌ கோமான்‌ ராகவன்‌ 


௧. உம்பர்கள்‌ பா£ ராஇகள்‌ 
பிரபை யொன்று பிராசா தாதிகள்‌ 
சிவசடங்‌ காமொடீசானாஇகள்‌ 


தெளிய மர்தீரச லாபாயோடிகள்‌ 
அயல்‌ விளங்கு சுவாமி காமரு 
திருவலஞ்சுழி வாழ்வே சேவர்கள்‌ 


அணத 


வடிவேலா 
அகர்‌ தே 
வூரோமார்‌ 
உுவோமா 
ஐடுபோர்‌ செய்‌ 
மருகோனே 
சலமோனர்‌ 


பெருமானே 


பொதுப்பாடல்‌ 
வெவையகவயயவி தத இந யயககை 
வினாயகா 


வினாயகனே வெவ்வினையே வோறுக்க வல்லான்‌ 

வினாயகனே வேட்கை தணிவிப்பான்‌ வினாயகனே 

விண்ணிற்கும்‌ மண்ணிற்கும்‌ காசனுமாய்‌ தன்மையினால்‌ 

கண்ணிற்‌ பணிமின்‌ கனிர்‌த. -- இரட்டை மணிமாலை 


முருகப்பெருமான்‌. 


மூவிரு முகங்கள்‌ போற்றி முகம்‌ பொழி கருணைபோரற்றி 
ஏவரும்‌ த.இிக்ககின்ற ஈராறு தோள்போற்றி 


-- காஞ்சி 
மாவடி. வைகும்‌ செவ்வேள்‌ மலாடி. போற்றி 
அன்னான்‌ 
சேவலும்மயிலும்‌ போற்றி தருக்கைவேல்‌ போற்றி போற்றி 
-- கர்தபுராணம்‌ 


நடராஜர்‌ (ஆடவல்லார்‌) 


குனித்த புருவமும்‌ கொவ்வைச்செவ்வாயிற்‌ குமிண்‌ இரிப்பும்‌ 
பனித்த சடையும்‌ பவளம்போல்‌ மேனியிற்பால்‌ வெண்ணீறும்‌ 
இனித்த மூடைய எடுத்த பொற்பாதமும்‌ காணப்பெற்றால்‌ 
மனித்தப்பிறவியும்‌ வேண்டுவதே இச்‌ சமானிலத்சே 


-- இருமாவுக்கரசா 
சிவபெருமான்‌ 


ஏகனே போற்றி யார்க்கும்‌ ஈசனே போற்றி அம்மை 
பாகனே போற்றி மேலாம்‌ பாஞ்சுடர்‌ உருவே போற்றி 
மேகமார்‌ களஎனே போற்றி விடைமிசை வருவாய்‌ போற்றி 
மோகமார்‌ தக்கன்‌ வேள்வி முடித்திடு முதல்வா போற்றி, 


தேவியார்‌ 


மூவற்கும்‌ மு,.தற்பொருளாய்‌ மு.த்தொழிற்கும்‌ வித்தாக 
நாவிற்கும்‌ மன;த்‌.இற்கும்‌ காடறிய பேசறிவாய்த்‌ 
தேவர்க்கும்‌ முனிவர்க்கும்‌ இத்தர்க்கும்‌ காகர்க்கும்‌ 
யாவர்க்கும்‌ தாயாகும்‌ எழிற்பரையை வணக்குவாம்‌ 
௩ பஇபசு பாசவிஎக்கம்‌.. 


10. 


16. 


தக்ஷிணாமூர்த்தி (தென்முகக்‌ கடவுள்‌) 
மும்மலம்‌ பேறுபட்டொழிய மொய்தி,தயிர்‌ ள்‌ 
அம்மலர்‌த்‌தாள்‌ 'நிழல்‌ அடல்கும்‌ உண்மையைக்‌ 
கைம்‌ மலர்‌ காடுயின்‌ கதுவ ஈல்கயெ 


செம்மலை அலதுளம்‌ சித்தி யாகசோ 
_. இருவானைக்கா புராணம்‌ 


நால்வர்‌ 


பூழியகோன்‌ வெப்பொழிச்‌,ச புகலியர்‌ கோன்‌ கழல்போற்றி 
ஆழிமிசைக்‌ கல்மிதப்பல்‌ ௮ணைச்த பிரான்‌ அ௮டிடோற்றி 
வாழிஇரு காவலூர்‌ வன்றொண்டர்‌ பதம்‌ போற்றி 

ஊரழிமலி திருவாத ஷார்திருச்‌ சான்‌ போற்றி 


சண்டேசுரா்‌ 


மெய்மையே இருமேணி வழிபடா நிற்க 
வெகுண்டெழுர்‌த தாதைதாள்‌ மழுவினால்‌. எறிச்‌த 
௮ம்மையான்‌ அடி.ச்சண்டிப்‌ பெருமானுக்‌ கடியேன்‌ 
௮ கத்தர்‌ 


கோளறுபதிகம்‌ (நவக்கிரகங்கள்‌ ) 


வேயுறு தோளிபங்கன்‌ விடமுண்ட கண்டன்‌ 
மிககல்ல வீணை: தடவி 
மாசறு இங்கள்‌ கங்கை முடிமே லணிர்சென்‌ 
உளமே புகுர்‌,2 ௮தனால்‌ 
ஞாயிறு திங்கள்‌ செவ்வாய்‌ புதன்‌ வியாழன்‌ வெள்ளி 
சீனிபாம்‌ பிரண்டு மூடனே 
ஆசறு ஈல்ல நல்ல அ௮வைகல்ல சல்ல 
அடியா ரவர்க்கு மிகவே, 
வாழத்து, 
வாழ்க ௮ர்‌,தனர்‌ வானவர்‌ அனினம்‌ 
வீழ்க தண்புனல்‌ வேச்்‌தனும்‌ ஓங்குக 
ஆழ்க தீயதெல்‌ லாம்‌௮ரன்‌ காமமே 
சூழ்க வையக மும்துயர்‌ தீர்கவே. 
-. இருஞான சம்பர்தர்‌. 


[திருச்சிற்றம்பலம்‌. 





